மண்டல புருடர் 

வழங்கிய 


சூடாமணி நிகண்டு 


TUTEOFTAVE 
IT 

பதிப்பாசிரியர் 


ஒருசொல் பலபொருள் விளக்கம் 


மு . சண்முகம் பிள்ளை 
இ . சுந்தரமூர்த்தி 


Soes 


International Institute of Tamil Studies 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


மண்டல புருடர் 


வழங்கிய 


சூடாமணி நிகண்டு 


(பதினொன்றாம் தொகுதி ) 


ஒருசொல் பலபொருள் விளக்கம் 


பதிப்பாசிரியர் 


மு . சண்முகம் பிள்ளை 
இ . சுந்தரமூர்த்தி 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
தரமணி , சென்னை - 600 113 . 


BIBLIOGRAPHICAL DATA 


Title 


: 


Mandala Purudar s 


Soodamani Nigandu 


Editors 


: 


M. Shanmugam Pillai 
E. Sundaramoorthy 


Publisher 


: 


International Institute of Tamil 
Studies, C.I.T. Campus, 
Taramani, Chennai - 600 113 . 


Publication No 


: 


310 


Language 


: 


Tamil 


Date of Publication 


: 


1998 


Edition 


: 


First 


Paper Used 


: 


TNPL 16kg Super Printing 


Size of the book 


: 


: 


1/8 Demy 


Printing types 


: 


10 points 


No.of Pages 


: 


300 


Price 


: 


Rs. 65 ( Sixty Five Rupees Only ) 


: 


1000 


No.of Copies 
Printed by 


: 


Parkar Computers and Publications 
293 , Royapettah High Road , 
Chennai - 600 014 . 


Subject 


: 


Lexicography 


ச . சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை . 


அணிந்துரை 


நிகண்டு நூற்கள் அகராதியியலின் முன்னோடியாய் விளங்கு 
வன . தொல்காப்பியச் சொல்லதிகார உரியியல் , பொருளதிகாரத் 
தில் அமைந்துள்ள உவமவியல் மரபியல் என்பவற்றுள் அமைந் 
துள்ள சில நூற்பாக்களின் விரிவாக்கமாய் நிகண்டு அமைந் 
துள்ளதைக் காணமுடிகின்றது . சொல்லையும் பொருளையும் 
தொகுத்துக் கூறும் முறையில் நிகண்டின் அமைப்பு உள்ளது . 
இது ஆங்கிலத்தில் கூறப்பெறும் Thesaurus என்னும் அமைப்பை 
ஒட்டியது எனலாம் . சொற்பொருள் களஞ்சியமாக விளங்கும் 
நிகண்டுகள் இம்மரபின் முன்னோடியாக அமைந்துள்ளமை பெரி 
தும் எண்ணத்தக்கது . தமிழில் ஏறத்தாழ 9 ஆம் நூற்றாண்டிலேயே 
நிகண்டு நூல் தோன்றிவிட்டது . திவாகரர் எழுதிய திவாகரம் முதல் 
நிகண்டு நூலாகும் ( 9 ஆம் நூற்றாண்டு ) . அதற்குப் பின்னர் பிங் 
கலர் எழுதிய பிங்கலந்தையும் , காங்கேயர் எழுதிய உரிச்சொல் 
நிகண்டும் , கயாதரர் எழுதிய கயாதரமும் , மண்டல புருடர் எழுதிய 
சூடாமணி நிகண்டும் , ரேவணசித்தர் எழுதிய அகராதி நிகண்டும் 
குறிப்பிடத் தகுந்த நூல்களாகும் . இந்த நூற்றாண்டின் தொடக்கத் 
தில் இந்நூல்கள் எல்லாம் அச்சுருப்பெற்று வெளிவந்தன . 


o 


இவற்றுள் பல நூல்கள் இன்று கிடைப்பதில்லை . சூடாமணி 
நிகண்டில் அமைந்துள்ள பதினொன்றாம் தொகுதி மட்டும் பல 
முறை பதிப்பிக்கப்பெற்றுப் பெருவழக்கில் உள்ளது . ஒரு சொல் 
பலபொருள் விளக்கம் என்னும் இத்தொகுதி சூடாமணி நிகண்டின் 


30 


. அணிந்துரை 


பதினொன்றாம் தொகுதியாகும் . 1850 ஆண்டில் பதிப்பிக்கப் 
பெற்ற இந்நூல் மீண்டும் மறுபதிப்புப் பெறுகின்றமை பெரிதும் 
மகிழ்ச்சிக்குரியதாகும் . 


பேராசிரியர் மு . சண்முகம் பிள்ளை அவர்கள் தம் மறைவிற்கு 
முன்னர் இந்நூலினை வெளியிடுமாறு வேண்டுகோள் விடுத்தார் 
கள் . பேராசிரியர் மு . சண்முகம் பிள்ளை அவர்களின் `சங்கத் தமிழ 
ரின் வழிபாடும் சடங்குகளும் , சங்கத்தமிழர் வாழ்வியல் ஆகிய 
இரு நூல்களையும் நிறுவனம் வெளியிட்டுள்ளது . இந்நூல்களுள் 
சங்கத்தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் என்னும் நூல் தமிழக 
அரசின் முதற் பரிசையும் பெற்று நிறுவனத்திற்குப் பெருமை 
சேர்த்தது என்பதையும் நினைவுகூர்ந்து ஒரு சொல் பல பொருள் 
விளக்கம் என்னும் இவ்வரிய பதிப்பை வெளியிட்டு நிறுவனம் 
அவருக்குத் தன் அஞ்சலியைத் தெரிவித்துக் கொள்கின்றது . 


பேராசிரியர் மு . சண்முகம் பிள்ளை அவர்களும் பேராசிரியர் 
இ . சுந்தரமூர்த்தி அவர்களும் சென்னைப் பல்கலைக்கழகத்தின் 
வாயிலாகத் திவாகரம் ( இரு தொகுதிகள் ) நூலினை முன்னரேயே 
வெளியிட்டு நிகண்டுத் துறையில் உழைத்துள்ளனர் . இப்பொழுது 
ஒருசொல் பல பொருள் விளக்கம் என்னும் இவ்வரிய பதிப்பினை 
வெளியிட்டுள்ளனர் . பதிப்பாசிரியர் இருவருக்கும் எங்கள் நன்றி . 


நிறுவன வளர்ச்சியில் ஆக்கமும் ஊக்கமும் காட்டி வருகின்ற 
நிறுவனத்தலைவர் தமிழ் ஆட்சிமொழி - பண்பாடு மற்றும் இந்து 
சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் மு . 
தமிழ்க்குடிமகன் அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் 
துறைச் செயலர் மற்றும் அறநிலையத் துறைச் செயலாளர் 
திருமிகு . த . இரா . சீனிவாசன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி . 
நன்முறையில் நூலினை உருவாக்கிய திரு . வே . கருணாநிதி அவர் 
கட்கும் எங்கள் நன்றி . 


29.9.98 


இயக்குநர் 


0 4 


பதிப்புரை 


நோக்கு நூல்கள் 

தமிழ்ச் சொற்களுக்குரிய பொருள்களையும் அவற்றின் பயன் 
பாடுகளையும் அறிந்து கொள்வதற்குத் தேவையான சூழல்கள் 
ஏற்பட்டபோது உருவானவை நிகண்டு நூல்கள் ஆகும் . காலந் 
தோறும் மொழியின் வளர்ச்சியில் அதன் இயல்புக்கேற்பப் பல 
சொற்கள் புதியனவாய்த் தோன்றிக் கொண்டேயிருக்கும் ; பல சொற் 
கள் பயன்பாடு குன்றி வழக்கில் மறையத் தொடங்கும் ; சில 
சொற்கள் புதிய பொருட்களைப் பெற்று விளங்கும் . இவற்றைத் 
தொகுத்துக்காணும் சூழல் ஏற்படும் போதுதான் நோக்கு நூல் 
களின் ( References ) இன்றியமையாமையை உணரமுடியும் . அவ் 
வகையில் முன்னையோர் அரிதின் முயன்று தொகுத்த நூல்கள் 
நிகண்டுகளாகும் . 


களஞ்சியம் 


சங்கத் தமிழுக்குப் பின்னர் காலந்தோறும் புலவர்கள் 
கையாண்ட செய்யுள் நடையிலும் கவிதைப் பண்பிலும் பல்வேறு 
புதிய இயல்புகள் தோன்றின . சொற்களின் தன்மையிலும் , வடிவங் 
களிலும் , தொடர்களின் அமைப்பிலும் மொழிநடையிலும் மாறு 
தல்கள் தோன்றின . பழந்தமிழ் இலக்கியங்களில் வழங்கும் சொற் 
களின் பொருள்களை அறிந்துகொள்ளப் பிற்காலத்தில் கடின 
மாயிருந்திருக்கக் கூடும் . புலவர்களுக்கும் , இலக்கியப் பயிற்சி 
யில் ஈடுபட்டவர்களுக்கும் பண்டைக்கால நூல்களையும் பாடல் 
களையும் அறிந்து கொள்வதற்குக் கருவி நூல்கள் தேவை 


50 


பதிப்புரை 


யாமிருந்தன . இத்தேவையின் அடிப்படையில் நிகண்டு நூல்கள் 
உருவாகியிருக்கக்கூடும் . நிகண்டுகள் இக்காலத்திலுள்ள வெறும் 
அகராதிகள் போல் சொற்களுக்குப் பொருள்மாத்திரம் கொடுக்கும் 
நூல்களாக இல்லாமல் அக்காலத்திலுள்ள அறிவின் களஞ்சியங் 
களாகவே இருக்கவேண்டுமென்று ஆக்கப் பெற்றன என்பர் 
( ஏ.வி. சுப்பிரமணிய அய்யர் , தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி , பக் . 
327 , 328 ) . 


உரிச்சொல் பனுவல் 

நிகண்டு நூல்களை உரிச்சொல் என்னும் சொல்லால் குறிப் 
பார் பவணந்தியார் . 

இன்ன தின்னும் இன்னணம் இயலும் 
என்றிசை நூலுள் குணகுணிப் பெயர்கள் 
சொல்லாம் பரத்தலிற் பிங்கலம் முதலா 
நல்லோர் உரிச்சொலின் நயந்தனர் கொளலே ( 460 ) 


என்னும் நூற்பாவிற்கு உரையெழுதிய மயிலைநாதரும் அவை 
பிங்கலம் முதலான புலவர்களாற் செய்யப்பட்ட உரிச்சொற் பனு 
வல்கள் எனக் குறிப்பதும் கருதத்தக்கது . 

பிங்கல முனிவன் எனத்தன் பெயர் நிறீஇ 
உரிச்சொற் கிளவி விரிக்கும் காலை 

( பிங்கலம் 2 ) 


தேவைக் கெயாதரன் தொல் 
வேதியன் சொற்ற உரிச்சொற் பனுவல் 

( கயாதரம் 2 ) 


உத்தம சீலத்துக் காங்கேயன் சொன்ன உரிச்சொல் 


எனவரும் தொடர்களால் நிகண்டு நூல்களை உரிச்சொல் , உரிச் 
சொற்பனுவல் என முன்னையோர் குறித்தனர் என்பது தெளிவாகும் . 
இப்போது உரிச்சொல் என்னும் தொடரால் நிகண்டுகளைக் 


06 


சூடாமணி நிகண்டு , 


குறிக்கும் வழக்கம் வீழ்ந்துவிட்டது எனலாம் . இதுகுறித்துப் பேரா 
சிரியர் வையாபுரிப்பிள்ளை பின்வருமாறு கூறுவர்: 

சொற்பொருள் உணர்த்தும் கருவி நூல்கள் இருந்தன 
என்பதும் அவற்றை ‘நிகண்டு என்ற பெயரால் வழங் 
கினர் என்பதும் நாம் அனைவரும் அறிந்தனவே . இப் 
பெயர் வடமொழிப் பெயராயிற்றே ! தமிழில் இக்கருவி 
நூலுக்குப் பெயர் இல்லையா ? இப்படிச் சிலர் கேட்க 
லாம் . தமிழ்ப் பெயரும் உண்டு . உரிச் சொற்பனுவல் 
என்பது அப்பெயர் . நெருடான இத்தமிழ்ப் பெயர் நாள் 
டைவில் மறைந்துவிட்டது . நிகண்டு என்ற பெயரே 

தமிழாகி நிலைத்துவிட்டது . 
என்று தம் வானொலிப் பேச்சில் ( 5.9.1938 ) குறிப்பிடுவார் . 


தொல்காப்பியமும் நிகண்டும் 

நிகண்டுகளின் தோற்றத்திற்குத் தொல்காப்பியம் அடிப் 
படையாக இருந்தது . தமிழ் அகராதியியல் வரலாற்றில் சொற் 
பொருள் கூறும் வகையினைச் சார்ந்த நிகண்டுகளுக்குத் தொல் 
காப்பியம் மூலநூலாகத் திகழ்ந்தது எனலாம் . தொல்காப்பிய நூற் 
பாக்கள் பலவும் திவாகரத்தில் இடம் பெற்றுள்ளன . கருப்பொருள் 
விளக்கம் கூறும் , 

தெய்வம் உணாவே மாமரம் புள்பறை 
செய்தி யாழின் பகுதியொடு தொகை இ 
அவ்வகை பிறவும் கருவென மொழிப 


என்னும் தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் திவாகர 
நிகண்டுத் தொகுதிகள் அமைந்தன என்பர் . தொல்காப்பியம் 
தெய்வம் , உணவு , மா , மரம் , புள் , பறை , யாழ் என ஏழுவகைக் 
கருப்பொருள்களைக் குறிக்கின்றது . இவற்றுள் தெய்வம் திவா 
கரம் தெய்வப் பெயர்த் தொகுதியிலும் , உணவு பல்பொருள் 
பெயர்த் தொகையிலும் , மாவும் புள்ளும் விலங்கின் பெயர்த் 
தொகுதியிலும் , மரம் மரப் பெயர்த் தொகுதியிலும் , பறையும் 


7 O 


. பதிப்புரை 


யாழும் செயற்கை வடிவப் பெயர்த் தொகுதியிலும் இடம் பெற் 
றுள்ளன . வினையியல் செயல்பற்றிய பெயர்த் தொகுதிக்கு அடிப் 
படையாகலாம் . உரியியலில் அமைந்துள்ள பல்வேறு சொற்களும் 
ஒருசொல் பல்பொருள் , பல்பொருள் கூட்டத்து ஒருபெயர்த் தொகு 
திக்கும் மூலமாய் அமைந்தன எனலாம் . எனவே நிகண்டுகளின் 
தோற்றத்திற்கு மூலமாய்த் தொல்காப்பியம் அமைந்து விளங்கு 
வதை நன்குணர முடிகின்றது . 


நிகண்டின் இன்றியமையாமை 

தமிழ் கற்க விரும்புவோர் தொடக்க காலத்தில் நிகண்டு 
களையும் இலக்கண நூற்களையும் முதலில் கற்றுத் தேர்ந்தனர் . 
இலக்கணம் கற்குமுன் நிகண்டுகள் கற்க வேண்டிய இன்றியமை 
யாமையை மாதவச் சிவஞான சுவாமிகள் தம் நன்னூல் விருத்தி 
யுரையில் பின் வருமாறு குறிப்பிடுவார்: 


யாவரும் உணர எனவே முன்னர் நிகண்டு கற்றுச் செய் 
யுள் ஆராய்ச்சியுடையார்க்கே அவற்றை ஆராய்வழி 
அவற்றின்கண் உளவாகிய செய்கை வேறுபாடுகளும் , 
சொன்மரபு , பொருள்மரபு வேறுபாடுகளும் இன்ன 
வென்று துணியப்படாமையின் அவற்றைத் துணிந்தறிய 
வேண்டிய இவ்வியற்றமிழ் நூல் கேட்டறிதலின் கண்ணே 
ஊக்கம் செல்லுமாகலின் அவை ஆராய்ந்த பின்னர் இது 
கேட்டற்பாற்றென்னும் யாப்பும் அவை ஆராய்ந்தார் இது 
கேட்டற்கு உரியர் என்னும் கேட்போரும் 


என விளக்குவதால் தமிழ் கற்கத் தொடங்குவார் முதலில் நிகண்டு 
கற்க வேண்டுவது இன்றியமையாதது என்பது புலனாகும் . சூடா 
மணி நிகண்டை மனப்பாடம் செய்து ஒப்பிக்குமாறு வற்புறுத்தும் 
கல்விநெறிமுறையும் இங்கு எண்ணத்தக்கது . 


நிகண்டுகள் 


மொழிப்புலமை பெற விரும்புவோர் அக்காலத்தே நிகண்டு 
களில் தம்மனத்தைச் செலுத்தியது போலவே இக்காலத்தில் நாம் 


0 8 | 


சூடாமணி நிகண்டு , 


அகராதிக் கலையில் ஈடுபாடு கொள்கின்றோம் . அகராதிப் பணி 
யில் ஈடுபட்ட பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை நிகண்டுகளை 
அகராதிக்குரிய மூலநூல்கள் எனச்சுட்டுவார் . எனவே அப்பணிக் 
குரிய மூலநூல்களாகப் பல்வேறு நிகண்டுகளைப் பதிப்பித்தார் . 
நாமதீப நிகண்டு ( 1930 ) , அரும் பொருள் விளக்க நிகண்டு 
( 1931 ) , பொதிகை நிகண்டு ( 1984 ) , கயாதர நிகண்டு 
( 1939 ) ஆகிய நிகண்டு நூல்களை இதற்கெனவே பதிப்பித்து 
வெளியிட்டார் . பிங்கல நிகண்டு , கைலாசநிகண்டு ஆகியவற்றை 
யும் பதிப்பிக்கப் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டார் . 


அரும்பொருள் விளக்க நிகண்டின் முன்னுரையில் ஆங்கிலப் 
பேரகராதியை முன்வைத்து நாம் உழைத்து வெளிக் கொணர 
வேண்டிய முயற்சிகளைத் தமிழுணர்வு மிளிரச் சுட்டுவது பெரிதும் 
கருதத்தக்கது : 

நூதன ஆங்கிலப் பேரகராதியைக் குறித்துத் தமிழன்பர் 
கள் அறிவார்கள் . இச்சீரிய பெருநூல் காலகதியிற் பற் 
பல கோலஞ் சமைந்து சொற்செல்வி நடனஞ் செய்யும் 
அரங்கமாக விளங்குகின்றது : 
நாடோறும் புதிது புதிதாகத் தோன்றிக் கொண்டிருக்கும் 
சொற்களின் பிறப்பகமாகவும் திகழ்கின்றது . இவ்வக 
ராதியின் சரித முழுமையும் இடைவிடாத உழைப்பினா 
லும் சலிப்பறியாத , மனவொருமையினாலும் நிரம்பியுள் 
ளது . இதன் பொருட்டுத் தம்மையே தத்தஞ்செய்து 
முயன்று வந்தோர் ஒருவர் இருவரல்லர் . பல அறிஞர்கள் 
தங்கள் ஆயுட்காலத்தையும் ஆத்ம சக்தியையும் இவ் 
வகராதியொன்றற்கே உரிமையாக்கினர் . இவ்வறிஞர் 
களும் ஒரு தலைமுறையினரல்லர். அடுத்தடுத்து வந்த 
நான்கு தலைமுறையினர் அகராதிக்கென உழைத்து 
வந்தனர் . இங்கிலாந்து தேசத்தில் மட்டுமன்று இங் 
ஙனம் உழைத்து வந்தவர் ஆங்கிலம் பேசும் மக்களுள்ள 
தேசப் பகுதிகள் அனைத்தும் இயன்றவரை கூட்டுறவு 


9.0 


. பதிப்புரை 


செய்து வந்தன . இந்நூதன ஆங்கிலப் பேரகராதியோடு 
எவ்வகையால் நோக்கினும் ஒத்து நிற்கக் கூடிய அகரா 
திப் பொருள்கள் நமது தமிழன்னையிடத்தே உள்ளன . 
அவற்றையறிந்து பயன்படுத்தும் மக்களை அவள் பெற் 
றிலளென்று உலகம் பழியாமைப் பொருட்டுத் தமிழ் 
மக்களாயுள்ளோர் அனைவரும் ஒருமுகமாக உழைத்தல் 
வேண்டும் . இப்பெரு முயற்சியில் எனது ஆற்றலுக்கேற்ற 
படி உழைத்து வருகிறேன் . தமிழ் நூல்களுக்குரிய மூல 
நூல்களை ஒவ்வொன்றாக வெளியிடக் கருதுகிறேன் . 

இறைவன் திருவருள் முன்னிற்க . 
என்று அரும்பொருள் விளக்க நிகண்டு முன்னுரையில் குறிப்பிட் 
டுரைப்பார் . எனவே அகராதிக்கலை வளர்ந்து வருகின்ற இந் 
நாளில் பழைய நிகண்டுகளின் தோற்றம் வளர்ச்சி ஆகியன பற்றி 
யும் அறிந்துகொள்வது மிக இன்றியமையாதது ஆகும் . தமிழில் 
தோன்றிய நிகண்டுகள் அதன் பதிப்பு விவரம் முதலாயின 


வருமாறு : 


ஆசிரியர் 


காலம் 


எண் நிகண்டின் பெயர் 
1 . திவாகரம் 


திவாகரர் 


9 நூ 


2 . 


பிங்கலம் 


பிங்கலர் 


10 நூ . 


3 . 


உரிச்சொல் நிகண்டு 


காங்கேயர் 


14 நூ 


4 . 


கயாதரம் 


கயாதரர் 


15 நூ . 


. 


5 . 


பாரதிதீபம் 


திருவேங்கடபாரதி 


15 நூ . 


6 . 


சூடாமணிநிகண்டு 


மண்டல புருடர் 


16 நூ . 


1594 


16 நூ 


7 . அகராதி நிகண்டு இரேவணசித்தர் 
8 . கைலாசநிகண்டு கைலாசம் 
9 . ஆசிரிய நிகண்டு ஆண்டிப்புலவர் 
10. பல்பொருள் சூடாமணி ஈசுரபாரதி 

( வடமலை நிகண்டு ) 


17 நூ 


. 


1700 


O 10 


சூடாமணி நிகண்டு - 


1732 


11. சதுரகராதி 

வீரமாமுனிவர் 
12. அரும்பொருள்விளக்க அருமந்தையதேசிகர் 

நிகண்டு 


1769 


13. பொதிகைநிகண்டு 


சாமிநாதகவிராயர் 


18 நூ 


14. நாமதீபநிகண்டு 


19 நூ 


சிவசுப்பிரமணிய 
கவிராயர் 


சுப்பிரமணியபாரதி 


19 நூ 


15. பொருட்டொகை 

நிகண்டு 


. 


16. கந்தசுவாமியம் 


சுப்பிரமணிய தீட்சிதர் 


1844 


17. நாநார்த்த தீபிகை 


முத்துசாமிப்பிள்ளை 


1850 


சுப்பிரமணிய தீட்சிதர் 18 நூ . 


18. தொகைப் பெயர் 

விளக்கம் 


19. இலக்கியத்திறவுகோல் சுப்பிரமணிய தீட்சிதர் 18 நூ . 
20. அகராதிமோனைக் சுப்பிரமணிய தீட்சிதர் 18 நூ . 

ககராதியெதுகை 


21. --சிந்தாமணிநிகண்டு 


1874 


வைத்தியலிங்கம் 
பிள்ளை 


22. அபிதான சிந்தாமணிச் கோபால்சாமி நாயக்கர் 1878 

செய்யுள் நிகண்டு 


23. அபிதான மணிமாலை 


19 நூ 


திருவம்பலத்தின்ன 
முதம் பிள்ளை 


24. விரிவுநிகண்டு 


அருணாசலநாவலர் 


19 நூ 


அரசன்சண்முகனார் 


20 நூ . 


25. நவமணிக்காரிகை 

நிகண்டு 


20 நூ . 


26. தமிழுரிச்சொற்பனுவல் கவிராச பண்டிதர் 

இராமசுப்பிரமணிய 
நாவலர் 


11 O 


பதிப்புரை 


நிகண்டு நூல்கள் 

திவாகர நிகண்டு ( 9 ஆம் நூ . ) பழமையான நூல் . பன்னிரு 
தொகுதிகளாகப் பகுக்கப் பெற்றுள்ள நூல் . அவை தெய்வப் 
பெயர்த்தொகுதி , மக்கட் பெயர்த்தொகுதி , விலங்கின் பெயர்த் 
தொகுதி , மரப்பெயர்த் தொகுதி , இடப்பெயர்த்தொகுதி , பல் 
பொருட்பெயர்த்தொகுதி , செயற்கை வடிவின் பெயர்த்தொகுதி , 
பண்பு பற்றிய பெயர்த்தொகுதி , செயல்பற்றிய பெயர்த்தொகுதி , 
ஒலிபற்றிய பெயர்த்தொகுதி , ஒருசொற்பல்பொருட் பெயர்த் 
தொகுதி , பல்பொருட் கூட்டத்தொரு பெயர்த்தொகுதி என்பன 
வாகும் . திவாகரத்திற்குப் பின்னர்த் தோன்றிய பல நிகண்டுகளும் 
இவ்வமைப்பையும் பாகுபாட்டையுமே பின்பற்றின. பிற்காலத்தில் 
காலப்போக்கிற்கு ஏற்பச் சிற்சிறு மாற்றங்களை மேற்கொண்டன . 


பிங்கல நிகண்டு ( 10 ஆம் நூ . ) பத்துத் தொகுதிகளில் 
அமைந்துள்ளது . பிங்கலர் அமைத்த தொகுதிப்பிரிவு ஒருவகைத் 
தனிமுறையாய் அமைந்துள்ளது . காங்கேயரின் உரிச்சொல் 
நிகண்டு ( 14 ஆம் நூ . ) வெண்பாயாப்பினது . முன்னர் அமைந்த 
நூல்களின் கருத்துத் தொகுப்பு எனலாம் . கயாதர நிகண்டு 
( 15 ஆம் நூ . ) 11 தொகுதிகளைக் கொண்டது . 566 கட்டளைக் 
கலித்துறைப் பாடல்களைப் பெற்று விளங்குகின்றது . நூல் 
முழுமையும் அந்தாதிப்பாடலால் அமைந்தது . பாரதி தீபநிகண்டு 
( 15 ஆம் நூ . ) திருவேங்கட பாரதியாரால் இயற்றப்பெற்றது 
கட்டளைக் கலித்துறைப் பாவால் ஆயது . அடைமொழிகள் அதிக 
மின்றிப் பெயர்களைத் தொகுத்து அமைத்த நூல் . களவன் என் 
னும் சொல்லின் மூலவடிவத்தை இந்நிகண்டால் அறிய முடிகின் 
றது ( களவன் - நண்டு ) . 


சூடாமணி நிகண்டு ( 16 ஆம் நூ . ) சொற்பொருள்களை எளி 
மையாக அறிந்துகொள்ளுமாறு அமைந்துள்ளது . மண்டல புருடர் 
இதன் ஆசிரியராவர் . இது பல்லோராலும் விரும்பிப் பயிலப்பெற்ற 
நிகண்டு நூலாகும் . இந்நூலின் பதினோராம் தொகுதி மட்டும் 
பல்வேறு பதிப்புகளைப் பெற்று விளங்குகின்றது . ஒரு சொல் 


: 0 ! 12 


சூடாமணி நிகண்டு 


பலபொருள் விளக்கம் என்னும் இந்நூலும் பதினோராம் தொகுதி 
யாகும் . தாண்டவராய முதலியார் இந்நூலை 1839 இல் முதன் 
முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் . 


இரேவண சித்தரின் அகராதி நிகண்டு ( 1594 ) அகரவர்க் 
கம் முதலாக வகரவர்க்கம் ஈறாகப் பத்துப் பகுதிகளைப் பெற்று 
விளங்குகின்றது . அகரநிரலைப் பின்பற்றிய நிகண்டு நூலாகும் . 
இதன்கண் பிற நிகண்டிலுள்ள சொற்களும் பொருளும் காணப்படி 
னும் அவற்றில் இல்லாத சங்க மருவிய சான்றோர் செய்யுட் 
களிலும் அவற்றின் உரைகளிலும் , பிற்காலத் தமிழ் நூல்களிலும் , 
வழங்கப்பட்ட செந்தமிழ்ச் சொற்களும் , உலகவழக்கில் உள்ள 
வெளிப்படைச் சொற்களும் , தெலுங்கு கன்னடம் முதலிய தமிழ் 
திரி பிறமொழித் திரிசொற்களும் ஆங்காங்கு செந்தமிழ் நாட்டுள் 
வழங்கும் திசைச்சொற்களும் மருவியும் திரிந்தும் வழங்கும் 
திசைச் சொற்களும் மருவியும் திரிந்தும் வழங்கும் வடசொற் 
களும் இடையிடையே மலிந்து கிடக்கின்றன என்று திருநாரண 
யங்கார் தம் முகவுரையில் ( 1920 ) கூறுவது குறிப்பிடத்தக்கது . 


ஆசிரிய நிகண்டு ( 17 ஆம் நூ . ) ஆண்டிப்புலவரால் இயற் 
றப் பெற்றது ( 11 தொகுதிகள் ) . அருமருந்தைய தேசிகர் இயற் 
றிய அரும் பொருள் விளக்க நிகண்டு ( 1763 ) 700 விஇருத்தங் 
களைப் பெற்று விளங்குகின்றது . சாமிகவிராயரின் பொதிகை 
நிகண்டு 10 தொகுதிகளைக் கொண்டது . நாமதீப நிகண்டு 
வெண்பா யாப்பில் 12000 சொற்கள் பற்றி எடுத்துரைக்கின்றது . 
இந்நூற் பொருள் அமைந்து விளங்கும் திறத்தைப் பேராசிரியர் 
வையாபுரிப்பிள்ளை பின்வருமாறு வரைபடத்தில் ( பக் : 14 ) அமைத் 
துக் காட்டியுள்ளார் . மொத்தம் 808 வெண்பாக்களில் இந்நூல் 
அமைந்துள்ளது . 


பொருட்டொகை நிகண்டு தொகைப் பெயர்களைத் தொகுத் 
துத் தருகின்றது . சுப்ரமணிய பாரதி என்பாரால் இயற்றப்பெற்றது . 
நாநார்த்த தீபிகை சூடாமணி நிகண்டைப் பின்பற்றி எழுந்தது 


130 


பதிப்புரை 


பொருள் 


குணி 


குணம் 


உயர்திணை 

அஃறிணை 


உயிர்ப்பொருட்குணம் 

உயிரில் பொருட்குணம் 


தெய்வம் 

மானிடம் 


மனம் 


வாக்கு 


செயல் 


உயிர்பொருள் 


உயிரில் பொருள் 


நாற்காலுயிர் 


இயற்கை 

செயற்கை 


பறவை 


ஊர்வன 


இடம் 


காலம் 


நீர்வாழ்வன 

தாவரம் 


சினை 


ஆகும் . களத்தூர் வேதகிரி முதலியாரால் இயற்றப்பெற்ற தொகைப் 
பெயர் விளக்கமும் குறிப்பிடத்தக்கது . யாழ்ப்பாணம் வைத்திய 
லிங்கம்பிள்ளை இயற்றிய சிந்தாமணி நிகண்டு பதினோராம் 
தொகுதி அமைப்பைக் கொண்டு விளங்குவது . அபிதானச் செய் 
யுள் நிகண்டு , தமிழ் உரிச்சொற்பனுவல் , பல்பொருள் சூளாமணி , 
கைலாசநிகண்டு சூடாமணி , அபிதான மாலை , தொகை அகராதி 
முதலாய நூல்களும் குறிப்பிடத்தக்கன . அகராதி மோனைக் ககராதி 
எதுகை , நவமணிக்காரிகை நிகண்டு ஆகியவை இன்னும் அச் 
சிடப் பெறவில்லை எனத் தெரிகின்றது . இன்னும் சோதிடம் , மருத் 
துவம் முதலிய பல்வேறு துறைகளிலும் உள்ள நிகண்டு நூல் 
களை நன்கு பரிசோதித்து வெளியிடவேண்டுவது அவசியமாகும் . 


04 


சூடாமணி நிகண்டு - 


சூடாமணி நிகண்டு 


ஒருசொற் பலபொருள் விளக்கம் என்னும் இந்நூல் மண்டல 
புருடர் வழங்கிய சூடாமணி நிகண்டின் பதினொன்றாம் தொகுதி 
யாகிய ஒருசொற் பல்பொருட்டொகுதியின் விளக்க நூல் ஆகும் . 


முன்னாளில் நிகண்டுகள் எல்லாம் பாடலாய் அமைந்து மனப் 
பாடம் செய்து போற்றும் நிலையில் எழுந்தன . ஆனால் , உரைநடை 
வளர்ச்சி பெற்றுவரத் தொடங்கிய 18 , 19 ஆம் நூற்றாண்டுகளில் 
நிகண்டுப் பொருள்களை உரைநடையில் விளக்கும் முயற்சிகளில் 
புலவர் பெருமக்கள் ஈடுபடலாயினர் . 


நிகண்டுச் சொற்பொருள்களை ஆதாரமாய் வைத்து அகராதி 
யடைவில் சொற்பொருள்களைத் தொகுத்து கி.பி .1732 ஆம் ஆண் 
டில் வழங்கிய பெருமை வீரமாமுனிவரையே சாரும் . தமிழில் 
உரைநடை அகராதிகளில் தோற்றத்திற்கு வழிகாட்டிய முதல் நூல் 
வீரமாமுனிவரின் சதுரகராதியேயாகும் . பொருளகராதி , தொகை 
யகராதி , தொடையகராதி என நான்கு கூறாக அவர்தம் அகராதி 
அமைந்துள்ளது . இவ்வாறு அமைக்க அவர் முற்பட்டதற்கு நிகண்டு 
களின் அமைப்புமுறை தழுவியமையே காரணமாகும் . 


பின்னர் வரவர முந்திய நிகண்டுகளுக்கு உரை விளக்கம் 
சேர்த்து , அவ்வந்நிகண்டுகளைப் பதிப்பித்த பதிப்பாசிரியர்கள் 
அச்சிட்டு வெளியிடலாயினர் . இதனால் செய்யுள் வடிவில் படிக் 
கின்ற பாடலில் இடம்பெற்ற நிகண்டுப் பொருள்களை அடுத்து 
எளிதில் உரைபாடத்திலும் கண்டு தெளிவுபெற வாய்ப்பு நேர்ந்தது . 


சூடாமணி நிகண்டு தமிழ் கற்போரால் முடிமணியாகப் போற் 
றப்பெற்றுவந்த ஒரு பெருநூல் . எனவே , இந்நூலை விளக்க 
உரையுடன் பதிப்பாசிரியர் பலர் வெளியிட முன்வந்தனர் . எனவே , 
ஏனைய நிகண்டுகளைவிடவும் இந்நூலுக்கு ஏற்பட்ட பதிப்புகள் 
பலவாகும் . என்றாலும் , யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுகநாவலர் 
பதிப்பித்த பதிப்பே எல்லாவற்றிலும் சிறந்ததாகப் போற்றப்படு 


150 


பதிப்புரை 


கிறது . இவருடைய பதிப்பு இதுநாள்வரை 18 க்கும் மேற்பட்ட 
பதிப்புகளைப் பெற்ற பெருமையுடையதாகும் . 


பொதுவாக நிகண்டுகளில் அமைந்துள்ள ஒரு சொல் பல 
பொருள் தொகுதியே அகராதிநிலையில் சொற்பொருள் விளக்கும் 
பாங்குடையது . ஆகவே , சூடாமணி நிகண்டின் 11 ஆம் தொகுதி 
யாகிய ஒருசொல் பல பொருட்டொகுதியைப் ‘பதினோராவது 
நிகண்டு என்றே சிலர் உரை விளக்கத்தோடு தனிப் புத்தகமாக 
வெளியிட்டுள்ளனர் . 


ஒருசொல் பலபொருள் விளக்கம் 

இத்தொகுதியில் அமைந்துள்ள சொற்களையும் பொருள் 
களையும் எளிதில் அறிந்து கொள்ளும் வண்ணம் அகராதி முறை 
யில் அமைத்துத் தந்துள்ள நூலே ஒருசொற் பலபொருள் விளக் 
கம் , பாடசாலை மாணவர்களுக்கு எளிதில் புரிய வேண்டிப் பதி 
னோராவது நிகண்டில் விளக்கப் பெற்ற பல பொருளோடு சொற் 
களை அகராதி வரிசையாகத் தந்து அடுத்துப் பொருளும் விளக்க 
மும் அமைத்துள்ளார் இந்நூலாசிரியராகிய அண்ணாசாமிப்பிள்ளை. 


சொல் - பொருள் - விளக்கம் என்னும் முத்தலைப்பில் மூன்று 
பத்தியாக ஆசிரியர் இந்நூலை ஆக்கியுள்ளார் . பின்னிணைப்பாகச் 
சூடாமணிப் பதினோராவது நிகண்டுப் பாடல்கள் 310 ஐயும் சேர்த் 
துள்ளார் . சொற்களுக்கு மண்டல புருடர் தம் பாடலில் தந்த விளக் 
கத்தை அவர்தம் பாடலில் கூறிய முறையிலேயே பொருட் பகுதி 
யில் கொடுத்துள்ளார் . விளக்கப் பகுதியில் இந்நூலாசிரியர் மண் 
டல புருடர் உரைத்த பொருள்களுக்குரிய மாற்றுச் சொற்களையே 
பெரும்பாலும் அமைத்துள்ளார் . இதனால் பல இடங்களில் விளக் 
கப்பகுதி இயற்சொற்களாய் அமையாமல் திரிசொற்களாகவே 
உள்ளன . ஈற்றில் ஒவ்வொரு சொல்லுக்குரிய பொருள்களில் எண் 
தொகையையும் பிறைவளைவுக்குள் ஆசிரியர் காட்டியுள்ளார் . 


பாடசாலைகளில் கற்கும் சிறுவர்களின் உபயோகத்திற் 
காகவே தாம் இந் நூலினைச் செய்வதாக நூலின் தொடக்கத்தில் 


0 16 


சூடாமணி நிகண்டு - 


அவர் பாடிய கடவுள் வணக்கப்பாடலில் , 


நிலவிய வரவோ ரருளிய வொருசொன் 

னிதழ்பல் பொருளுணர்த் திடுநூல் 
அலகில வேனுஞ் சிறுவருட் பதிய 

வருமைய வாகலி னினிதே 
யுலகுந் தளித்தங் கழித்திடற் குரிய 

வோர்மது வடியிணை பரவி 
யிலகிய வொருசொற் பலபொருள் விளக்க 

யியம்புதும் பயன்ற நூற் பொருட்டே 


என ஆசிரியர் அண்ணாசாமிப் பிள்ளை தெரிவித்துள்ளார் . 

உரைநடையில் அகராதிகள் அமைவதற்கு ஒருவழி காட்டி 
யாக இந்நூல் உள்ளது . இதற்கு இராமநாதபுரம் சமத்தானப் 
புலவர் சிகாமணிகளுள் ஒருவரான பெருங்கருணை சோடசாவ 
தானி முத்தழகரையங்கார் சிறப்புப் பாயிரம் பாடியுள்ளார் . அவர்தம் 
பாயிரம் வருமாறு : 

உலக செந் நிக்குமலை வருதிரு மகட்கு மகிழ் 

வுறவிவ ணுதித்த பெருமான் 
உததியை மதித்தனு ளுறைகச டகற்றிநல 

முயர்கதை யெடுத்தும் பர்நாட் 
டிலகுபுல வர்க்குதவி யிசைபெரிது பெற்றதென 

விறைவனது பத்தி நிறைவால் - 
எந்நாடு மேற்றுபுகழ் மன்னனண் ணாச்சாமி 

யென்னும்பி தான வாணன் 
அலகில்தமிழ் வாரிதியை யாலோச நாமதீத 

மாக்கி யவனி தலத்தின் 
அகிலமா னவர்களு மருந்தமிழ்ப் புலவரா 

மாறு முன்னோ ருரைத்த 
பலகலையி லுஞ்சிறந்துஞ் சுருங்கியு மினிய 

பண்புடைய தான வொருசொற் 


17 0 


. பதிப்புரை 


பலபொருள் விளக்கமெனு மமுதினை யளித்தனன் 

பண்டிதர் கள்கொண் டாடவே 


திருமால் பாற்கடல் கடைந்து அமுதத்தை எடுத்துத் தேவ 
களுக்கு வழங்கியது போல இறைவனிடம் பத்தி பூண்டவரும் , 
எந்நாட்டாரும் கொண்டாடும் புகழுடையாரும் ஆகிய அண்ணாச் 
சாமி தமிழ்க்கடலைக் கடைந்து தம் சிந்தனைத் திறத்தால் சுருக்க 
மும் இனிய பண்புகளுமுடைத்தான ஒருசொல்பல பொருள் விளக் 
கத்தினை அளித்தனன் என்பது முத்தழகரையங்காரின் பாயிரக் 
கருத்து . 


இந்நூலாசிரியராகிய அண்ணாசாமிப் பிள்ளை சென்ற நூற் 
றாண்டில் வாழ்ந்த புலவர் பெருமகனாராவர் . இவர் , இந்து 
வித்தியாசாதன சங்கத்தின் செயலாளராயுமிருந்தார் . நூலுக்கு 
உரைநடையில் இவர் எழுதியுள்ள பாயிரத்தில் செய்யுள் நூல்களை 
உரைநடையாகச் செய்யவேண்டும் என்னும் ஆர்வம் ஆங்கிலேயர் 
முதலிய மேனாட்டார் தொடர்பால் நேர்ந்த விளைவு என்பதனைக் 
குறிப்பிட்டுள்ளார் . தாண்டவராய முதலியார் , திருத்தணிகை 
விசாகப்பெருமாளையர் , சரவணப் பெருமாளையர் போன்ற வித்து 
வான்கள் வசனத்தில் நூல்கள் எழுதியமையையும் எடுத்து 
உரைத்துள்ளார் . இவருக்கு இந்நூல் இயற்றுவதில் விசாகப் 
பெருமாளையரும் உதவியுள்ளார் . அவருடைய உதவிகளுக்கும் 
இவர் நன்றி தெரிவித்துள்ளார் . 


ஒரு சொற் பலபொருள் விளக்கநூல் இந்து வித்தியாதான 
சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி அச்சங்கத்தில் காரியதரிசியாயி 
ருந்த அண்ணாசாமிப் பிள்ளையால் இயற்றப்பெற்றது என்பத 
னால் இந்து வித்தியாதன சங்கத்தார் இந்நூலுக்கு வித்திட்டவ 
ராவர் . அந்நாளில் சிறந்து விளங்கிய புலவர்களாகிய விசாகப் 
பெருமாளையர் பேருதவியினால் ஹிந்து பிரஸ் என்னும் அச்சுக் 
கூடத்தில் அச்சிட்டுச் சென்னையில் வெளிப்படுத்தினார் . நூல் 
வெளிவந்த ஆண்டு சாலிவாகன சகாப்தம் 1772 - ம் நிகழாநின்ற 


0 18 


சூடாமணி நிகண்டு - 


சாதாரண வருஷமாகும் . அதாவது 1850 - ல் இந்நூல் அச்சில் 
வெளிவந்தது . 


இற்றைக்கு நூற்று நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் அச் 
சிடப்பெற்ற இந்நூல் புதைபொருள் போல இந்நாளில் மறைந்து 
கிடக்கிறது . மிகவும் அரிதாகவே இந்நூலின் படிகள் கிடைக்கின் 
றன . வில்வாரணி தமிழ்ப்புலவர் திரு . பா.பச்சையப்பனாரின் தமிழ் 
நூலகத்திலிருந்து இந்நூலின் படி ஒன்று கிட்டியது . இப்படியில் 9 
முதல் 22 ஆம் பக்கம் வரை இல்லை . நூலகங்களிலும் இந்நூலைத் 
தேடிக் கடைசியாகச் சென்னை மறைமலையடிகள் நூல்நிலையத் 
தில் இந்நூலின் ஒருபடி ஒன்று இருப்பது தெரியவந்தது . அங்குத் 
தேடிய போது பழம்பெரும் நூல்களுக்கிடையே இது மறைந்து 
கொண்டு பல நாள் காட்சிக்கரியதாயிருந்தது . நூலகர் திரு . குண 
சேகரன் விடாப் பிடியாய்ப் பலகாலம் தேடி ஒருவாறு இதனைக் 
கண்டுபிடித்துத் தகவல் தந்தார் . அதன்பின் நூலகத்திற்கு நேரில் 
சென்று கிட்டுதற்குரிய இப்பழஞ்சுவடியைப் பார்த்து நூலுள் 
குறைவு பட்ட பகுதியை நிறைவாகச் செய்து முடிக்கப்பெற்றது . 


நூலாசிரியரின் அனுமதியின்றி இந்நூலை யாரும் பதிப்பிக் 
கக்கூடாது என்று தாம் எழுதிய நூலின் உரைப்பாயிரத்தில் அர 
சாங்க ஆணைகளை எடுத்துக் காட்டிக் குறிப்புத் தந்துள்ளார் 
ஆசிரியர் . அரசு ஆணை வரம்புகளுக்கு அப்பாற்பட்டுத் தனி 
வுரிமைக்கான காலம் கடந்து இந்நூல் பொதுவுடைமையாகி 
விட்டது . எனினும் , இந்நூலின் மறுபதிப்பினை யாரும் இதுகாறும் 
வெளியிட்டிலர் . 


முன்னாளில் அச்சிடப்பட்டு நீண்டகாலம் பதிப்பிக்கப் படா 
மல் மறைந்து கிடக்கும் நிகண்டு நூல்களையும் இதுவரை அச் 
சில் வாராத நிகண்டு நூல்களையும் அச்சிட்டு வெளியிடும் 
முயற்சியில் அனைவரும் ஈடுபடல் வேண்டும் . முந்திப் பதிப்பித்த 
நிகண்டுகளில் பலவும் ஏடுகளின் துணையினால் மீண்டும் பரி 
சோதிக்கப்பெற்று வெளியிடும் நிலையில்தான் உள்ளன . அவற் 


19 O 


பதிப்புரை 


றுள்ளும் சில மூலபாடமாக மட்டுமே பதிப்பிக்கப்பட்டுள்ளன . 
மூலபாடங்களைச் சரிபார்த்து உரைவிளக்கம் , சொற்பொருள் அக 
ராதி முதலியனவும் சேர்த்து வெளியிட்டால்தான் அவற்றை 
எளிதில் இந்நாளில் பயன்படுத்த இயலும் . நிகண்டு பற்றிய 
ஆய்வுகளுக்கும் நிகண்டுகளை அடிப்படையாகக் கொண்டு 
தொகுக்கப்பெறும் தனி அகராதிக்கும் பயன்படும் வகையில் பல 
வகை அகராதி முதலியவற்றோடு கூடிய பதிப்பு மிகவும் இன்றி 
யமையாததாகும் . 


இங்குக் குறித்த நோக்கங்கள் நிறைவேறவேண்டுமானால் 
பலகாலம் தக்கார் அரவணைப்பும் பலருடைய உழைப்பும் வேண் 
டும் . தனி ஒருவரால் எல்லா நூல்களையும் வெளியிடுவதென்பது 
இயலாததாகும் . இவ்வகையில் பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை 
அவர்களின் முயற்சியும் , பேராசிரியர் மு . சண்முகம் பிள்ளை அவர் 
களின் முயற்சியும் பெரிதும் குறிப்பிடத்தக்கன . 


ஒரு சொல் பல பொருள் விளக்கம் - நூலின் ஆசிரியர் சொற் 
களை அகரவரிசையில் காட்டியுள்ளாரேயன்றி அந்தச் சொற்கள் 
பதினோராவது நிகண்டில் எந்தப் பாடலில் உள்ளது என்று குறித் 
திலர் . இப்பொழுது ஒவ்வொரு சொல்லும் இடம் பெற்றுள்ள 
பாடல் எண்ணையும் அடுத்துத்தரப்பெற்றுள்ளது . 


மேலும் , சூடாமணி பதினோராவது நிகண்டின் மூலபாடத் 
தைச் சந்தி பிரித்து , ஏற்ற நிறுத்தற்குறியீடுகளுடன் அமைத்துத் 
தரப் பெற்றுள்ளது . பொருள் விளக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப் 
பட்டுள்ள சொற்பகுதிகள் தனிப்படத் தடித்த எழுத்தில் காட்டப் 
பெற்றுள்ளன . அடைமொழியாக வந்துள்ள சொற்கள் பிறைவளை 
வுக் குறியிட்டுப் பிரித்துக் காட்டப்பட்டுள்ளன . எனவே , பாடலை 
நோக்கிய அளவில் சொல்லையும் உரிய பொருள்களையும் எளி 
தாகக் காணும் வாய்ப்பு இம்முறையினால் வாய்த்துள்ளமை 
காணலாம் . பாடபேதங்களும் அடிக்குறிப்பாகத் தரப்பட்டுள்ளன . 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதி பதினோராம் நிகண்டின் சொற் 


0 20 


சூடாமணி நிகண்டு . 


பொருள்கள் அனைத்தும் சேர்ந்த பேரகராதி ஆகியவையுந் தரப் 
பட்டுள்ளன . 


இந்நிகண்டு நூலினை அச்சிடுவதற்குப் பெரிதும் ஈடு 
பாட்டோடு உதவிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் 
டாக்டர் இராமர் இளங்கோ அவர்கட்கும் நிறுவனத்தார்க்கும் 
தமிழ்கூறு நல்லுலகம் பெரிதும் கடமைப்பட்டுள்ளது . அவர்கட்கு 
நன்றி . நல்லமுறையில் அச்சிட்டுதவிய பார்க்கர் -கம்பியூட்டர்ஸ் 
அச்சகத்தாருக்கும் நன்றி . 


பயன்பட்ட நூல்கள் 


1. மு . சண்முகம் பிள்ளை & இ . சுந்தரமூர்த்தி ( ப.ஆ. ) 
திவாகரம் ( இருதொகுதிகள் 1990 , 1993 ) , 
சென்னைப் பல்கலைக்கழகம் , சென்னை . 


2. மு . சண்முகம்பிள்ளை , நிகண்டு சொற்பொருட்கோவை , 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் , மதுரை, 1982 . 


21 O 


சூடாமணி நிகண்டு 


பதினோராவது நிகண்டு மூலம் 


பாயிரம் 


தமிழ்ப் பாஷையைக் கற்கப்புகு மாணாக்கர்க்கு அப்பாஷை 
யிலுள்ள இலக்கணவிலக்கிய நூல்களெல்லாஞ் சூத்திரங்களாக 
வும் வெண்பா முதலிய பாக்களாகவும் பாவினங்களாகவும் அவற் 
றின் உரைகளுஞ் செய்யுணடையனவாகவும் அவற்றை உணர் 
தற்கு இன்றியமையாக் கருவி நூலாயிருக்கின்ற நிகண்டுகளும் 
சூத்திரங்களாகவும் விருத்த முதலிய செய்யுள்களாகவும் இருக் 
கின்றமையால் அவைகளைக் கற்பது அருமையாகவிருக்கின் 
றமை கண்டும் இக்காலத்தில் இத்தேசத்தையாளுகின்ற அதிகாரி 
களாகிய இங்கிலஷீக்காரர் முதலியோர்கள் பெரும்பாலும் செய் 
யுளையொழித்து எல்லா நூல்களையும் வசனங்களாகவே செய்து 
கொண்டிருக்கின்றமையால் அப்பாஷையைக் கற்கின்றவர்கள் 
சின்னாளில் எண்ணிற் பல நூல்களையுங் கற்பதைக் கண்ணுற்றும் 
இக்காலத்திலுள்ள வித்துவான்களும் பாடசாலைகளின் பிரபுக் 
களும் உபாத்தியாயர்களும் அந்நூல்களனைத்தையும் வசனரூப 
மாகச் செய்ய வேண்டுமென்னுங் கருத்தைக் கொண்டிருக்கின் 
றனர் இக்கருத்தைக் கொண்டே ம.ரா.சா.ஸ்ரீ தாண்டவராய முதலி 
யார் - திருத்தணிகை விசாகப்பெருமாளையர் - சரவணப்பெருமா 
ளையர் - முதலிய சில வித்துவான்கள் இலக்கணம் - பூகோளக் 
கோள முதலிய நூல்களை வசனரூபமாகச் செய்தும் - நன்னூல் - 
திருக்குறள் முதலிய நூல்களுக்கு யாவரும் எளிதிலுணர உலக 
வழக்காகிய இயற்சொற்களால் பதவுரையும் விசேஷவுரையுஞ் 
செய்தும் அச்சிற் பதிப்பித்திருக்கின்றனர் அவை பாடசாலை 
களுக்கு மிகவும் உபயோகமுள்ளவையாயிருக்கின்றன இலக் 
கணவிலக்கிய நூல்களை அறிவதற்கு முன்னர் ஒரு தலையாகக் 


O 24 


சூடாமணி நிகண்டு . 


கற்கவேண்டிய நிகண்டுகளுள் சிறந்ததாகிய சூடாமணி நிகண்டில் 
ஒரு பொருட் பலசொற்றொகுதிகளாகிய பத்துத் தொகுதிகட்கும் 
மேற்படி தாண்டவராய முதலியார் பதப்பொருளாகவுரை செய்து 
அச்சிற் பதிப்பித்திருக்கின்றனர் அது பாடசாலைகளிற் பயனுற்று 
வருகின்றது அந்நிகண்டில் அப்பத்துத் தொகுதிகளிலும் அதிக 
வுபயோகமான பலபொருளொடு சொற்றொகுதியாகிய பதினோ 
ராவது தொகுதியைத் திரவிட பாடசாலைகளில் வாசிக்கும் வித்தி 
யார்த்திகளில் அக்கரவரிவடிவுகளை நன்குணர்ந்த சிறுவர்களுக் 
கும் எளிதிற் பயன்படக் கருதி அதன்மூலமாகிய பாடல்கள் ஒவ் 
வாமல் இருந்தமையாற் பல புத்தகங்களைக் கொண்டு பாடல்கள் 
பிரதிகளோறும் ஒன்றற்கொன்று ஒவ்வாமல் இருந்தனமையாற் 
பல புத்தகங்களைக் கொண்டு அவ்வழுக்களையெல்லாங் களைந்து 
சுத்த பாடமாக்கியும் அதிற் கூறப்பட்ட பலபொருளொரு சொற் 
களை அகராதி வரிசையாக இயைத்தும் அவற்றின் பொருள் 
களாகிய மொழிகளைப் பிரதிபதங்களால் விளங்கச் செய்தும் 
அதற்கு ஒருசொற் பலபொருள் விளக்கமென்னும் பெயர்புனைந்து 
அச்சிற் பதிப்பித்தனன் . 


இதைப் படிப்பவர்கள் இதிற்கண்ட வழுக்களையெனக்கறி 
விப்பாராயின் அவற்றை நன்றியறிதலோடேற்றுக்கொண்டு பிழை 
திருத்தத்திலாவது இரண்டாம் பதிப்பிலாவது திருத்திக் கொள்வது 
மன்றி அவர்களுக்கு என் வந்தனங்களையுஞ் செலுத்துவேன் . 


கனம் பொருந்திய கௌரன்மென்றாரால் விஸ்தாபிக்கப் பட்ட 
யுனிவர்சிட்டியென்னுஞ் சாத்திர பாடசாலையில் தமிழ்த் தலை 
மைப்புலமை நடாத்தும் வித்துவச் சிரோமணியாகிய ம.ரா.ரா. ஐயர 
வர்கள் திருத்தணிகை விசாகப் பெருமாளையரவர்களுடைய பேரு 
தவியினால் இப்புத்தகம் நிறைவேறினபடியால் அவருடைய 
லோகோபகாரமான சிந்தனையைக் குறித்து அவரது நற்புகழைக் 
கொண்டாடுவது எனக்குக் கடனாயிருப்பதுபோல இப்புத்தகத் 
தைப் படிக்கும் யாவர்க்கும் கடனாயிருப்பதாக . 


25 O 


பாயிரம் 


இந்தக் கிரந்தகர்த்தாவி னனுமதியின்றி மிப்புத்தகத்தை 
யச்சிற் பதிப்பிக்கின்றவர்களும் அதைப் பதிப்பித்த வச்சுக்கூடத் 
தலைவர்களும் கஅச - ஜனவரி உருவனதால் பதிப்பிக்கப்பட்ட 
கனம் பொருந்திய கௌரன்மென்று கேஜட்டியென்னும் பத்திரிகை 
யில் பிரசுரஞ் செய்த - கஅசஎ த்து - 20 வது - ஆக்டின் - கஉ - வது 
பிரகரணங்களிற் கூறியபடி இந்தக் கிரந்தகர்த்தாவால் வழங் 
கப்படும் நஷ்டத்துக்கு சூத்திரவாதிகளாகக் கடவர்களென்று 
யாவருமறிவார்களாக . 


இது 1850 ஆம் ஆண்டு வெளியிடப்பெற்ற ஒருசொற் பல 
பொருள் விளக்கம் என்னும் நூலிற்கு அதன் ஆசிரியர் அண்ணா 
சாமிப்பிள்ளை எழுதிய பாயிரம் . பத்திமுடிவில் முற்றுப்புள்ளிதவிர 
இடையில் வாக்கிய முடிவுகளுக்குப் புள்ளியின்றியிருப்பதும் 
கவனிக்கத்தக்கது . இன்றைக்கு ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு 
முன் புலவர்கள் எழுதிய உரைநடைக்கு இது ஓர் எடுத்துக் 
காட்டாகும் . 


O 26 
0 


சூடாமணி நிகண்டு 


காப்பு 
முடிவுஇல் இன்பத்து மூவா 

முதல்வனைப் போற்றி செய்தே 
அடிதொறும் இரண்டும் ஒன்றும் 

ஆதியில் பொருள் அடக்கி 
நடைபெறு ககரம் ஆதி 

னகரவீறு எதுகை யாகப் 
படியில் ஓர்சொற் பொருட்பல் 

விதத்தொகை பகர லுற்றாம் . 


ககர எதுகை 


1 . 


பகவனே ஈசன் , மாயோன் , 

பங்கயன் , சினனே , புத்தன் ; 
பகலேநாள் , ஒருமுகூர்த்தம் , 

பகலவன் , நடுவை , தேசு , 
மகரமே சுறாப் , பூந்தாது ஆம் ; 

வசி கூர்மை , வசியம் , வாளே ; 
அகம் மனம் , மனையே , பாவம் , 

அகலிடம் , உள்ளும் ஆமே . 


2 . 


சிகரிகோ புரமே , வெற்பு , 

சீறெலி , கருநா ரைப்பேர் , 
சிகமிகை மயிர்முடிப்பேர் , 

சிறந்த வாசிகை , தேமாலை ; 
சிகரமே மலையி னுச்சி , 

திரை , சென்னி , திவலை, வெற்பு ஆம் ; 
மகம்யாகம் , ஓர்நாள் என்ப ; 

மாய்பு என்ப மறைவும் , சாவும் . 


27 O 


ககர எதுகை 


3 . 


இகல்பகை , வலி , போர் , முப்பேர் ; 

இகுளையே தோழி , நட்பு ஆம் , 
புகர் என்ப மழைக்கோள் , குற்றம் , 

புற்கெனும் நிறமும் முப்பேர் ; 
நம்மலை, உகிர் , மரப்பேர் 

நகை மகிழ்வு , ஒளி , சரிப்பு ஆம் ; 
ககனம் விண்ட , படை , காடு என்ப ; 

கடவுள்தே , முனி , நன்மைப்பேர் . 


4 . 


சாகம் சாகினி , வெள்ளாடு , 

தேக்கு எனும் தருவும் ஆமே ; 
பாகலே கால வல்லி , 


பலா என்றும் பகரலாமே ; 
யூகமே கருங்குரங்கோடு , 

உட்பொரு குணர்தல் , தர்க்கம் ; 
நாகம்வின் , குரங்கு , புன்னை , 

நற்றூசு, மலை , பாம்பு , யானை . 


5 
. 


திகிரியே மூங்கில் , வட்டம் , 

தேருருள் , ஆழி , வெற்பு ஆம் ; 
சிகிஎன்ப மஞ்ஞை, தீ ஆம் , 

தீதுறு கேதுவும் பேர் ; 
ஞெகிழியே சிலம்பின் நாமம் , 

நெருப்புறு கொள்ளிக் கும் பேர் ; 
எகினமே புளிமா , ஞாளி, 

கவரிமா , நீர்நாய் , அன்னம் . 


O 28 


சூடாமணி நிகண்டு - 


6 . 


ஆகுவே எலியின் நாமம் , 

ஆம்பெருச் சாளிக் கும்பேர் ; 
யோகமே தியானம் , கூட்டம் , 

உபாயம் ஆம் , உயர்ச்சிக் கும்பேர் ; 
போகி இந்திரன் , பாம்பு என்ப ; 

போகில் புட்பொதுப் , பூமொட்டு ஆம் ; 
கோகிலம் குயில் , பல்லிப்பேர் ; 

குடங்கரே குடிசை , கும்பம் . 


7 . 


பொருட்டுத் தாமரைப் பூங்கொட்டை , 

பொருப்புச் சேற்று எழுந்த கொப்புள் ; 
இரித்தலே செகுத்தல் , வீழ்த்தல் , 

இரித்தலோடு , அழைத்தல் ஈதல் ; 
புகைக்கு இடு நாமம் தூமம் , 

போற்றும் யோசனைக்கும் பேரே ; 
அகைத்தல் வேதனை , ஒடித்தல் 

அறுத்திடல் , உயர்த்தல் ஆமே . 


8 . 


சிக்கமே குடுமி நாமம் , 

சீப்புடன் , உறியும் ஏற்கும் ; 
கொக்கு மாமரமே , செந்நாய் ; 

குரண்டமே , குதிரை, மூலம் ; 
வக்கிரம் கொடுமை , மீளல் , 

மடங்குத லுடனே , வட்டம் ; 
சக்கிரி குயவன் , செக்கான் , 

தராபதி , நெடுமால் , பாம்பு . 


29 O 


ககர எதுகை 


9 . 


தூக்கு என்ப பாட்டும் , கூத்தும் , 

துலாமும் , ஆராய்தலும்பேர் ; 
பாக்கு என்பது எதிர்காலத்தைப் 

பகர் இடைச்சொல் , துவர்க்காய் ; 
மேக்கு மேற்றிசை, மேலும்பேர் ; 

மெய்உண்மை , உடலும் ஆமே ; 
ஊக்கமே வலி , உற்சாகம் , 

உள்ளத்தின் மிகுதிக்கும் பேர் . 


10 . 


பகடு இபம் , பெருமை , ஏறு , 

பஃறி , ஆண்மேதி ஐம்பேர்; 
தகடு இலை, ஐம்மை என்ப ; 

தபன னே இரவி , தீபஆம் ; 
அகடு என்ப நடுவே , குக்கி ; 

அருள்என்ப கருணை , சத்தி ; 
மகரந்தம் கள்ளும் , தேனும் , 

மலர்த்தாதும் வழங்கும் முப்பேர் . 


11 . 


சகுந்தம் புட்பொதுவே , கங்கம் ; 

சடை என்ப வேணி , வேர் ஆம் ; 
சிகண்டியே பாலையாழின் 

திறத்திசை, மயில் , அலிப்பேர் ; 
சகுனிபுள் , நிமித்தம் பார்ப்போன் ; 

சமம் என்பது அமர் , ஒப்பு ஆகும் ; 
சகுனமே கிழங்கு , புள்ளின் 

சாதியும் , நிமித்தமும் பேர் . 


O 30 


சூடாமணி நிகண்டு - 


12 
. 


சக்கரம் பெருமை , ஓர்புள் 

தரணியே, பிறப்பு , வட்டம் , 
மிக்கதேருருளே , ஆழி , 

வரைஎன விளம்பும் என்பேர் ; 
பக்கம் புட்சிறகு , நட்பு , 

பகர்திதி , அருகும் ஆகும் ; 
நக்கனே அருகன் , சம்பு , 

நிருவாணி நாட்டும் முப்பேர் . 


13 . 


பூகமே திரளை, பூகம் ; 

புன்கண் என்பது நோய் , துன்பம் ; 
வாகுவே அழகு , தோள் ஆம் ; 

மாசியே மகம் , ஓர்மாதம் ; 
பாகமே பிச்சை , பங்கு ஆம் ; 

பயோதரம் புயலே , கொங்கை ; 
வாதை பண்பு , ஒழுக்கம் , வெற்றி , 

தவம் , தொழில் , வழுங்கல் , மிக்கு ஆம் . 


14 . 


நோக்கு என்பது அழகு , பார்வை ; 

நுதல் என்ப புருவம் , நெற்றி ; 
சேக்கையே மிருகம் துஞ்சும் . 

இடம் , முலை , சிறந்த பாயல் ; 
பூக்கமே கமுகு , ஊர் என்ப ; 

புலிங்கம் தீப்பொறி , ஊர்ப்புள் ஆம் ; 
ஆக்கம் பூமகள் , செல்வப்பேர் ; 

அறல் கருமணல் , நீர் ஆமே . 


31 O 


ககர எதுகை 


15 . 


சிகரம் கரகம் , வீசும் 


கவரியும் , திவலையும் பேர் ; 
சாகரம் துயிலொழித்தல் , 

சமுத்திரம் இருபேர் சாற்றும் 
காகுளி தவிசு , கண்டத்து 

எழும் ஒலி , இசையும் காட்டும் ; 
ஈகைபொன் , கொடை , ஈங்கைப்பேர் ; 

இரவியே மலை , ஆதித்தன் . 


16 . 


தகை என்பது அழகு பண்பு 

தயையொடு , பெருமை நாற்பேர்; 
அகி என்பது அரவு , இரும்பு ஆம் ; 

அரிட்டமே கள்ளு , காக்கை ; 
ககம் என்பது அம்பு , புள் ஆம் ; 

கடுத்தல் ஒப்ப , ஐயம் , வேகம் ; 
அகவல்பா, மயிற்குரல் , கூத்து ; 

அந்தமே அழகு , ஈறு என்ப . 


17 . 


அக்கு என்பு , விடைமுரிப்பும் , 

அணிசங்கு மணியும் ஆகும் ; 
நக்கவே நகை , உண்டற்பேர் ; 

ஞாட்பு அமர் , பாரம் , கட்டம் ; 
இக்குஎன்ப கரும்பு , கள் ஆம் 

ஈரமே குளிர்ச்சி , அன்பு; 
மக்கள் மானுடர் , சிறார் பேர் ; 

வரைத லே கொள்ளல் , நீக்கல் . 


0 32 


சூடாமணி நிகண்டு . 


18 . 


கேகயம் மஞ்ஞை, ஓர் பண் , 

அசுணமாக் கிளத்தும்முப்பேர் ; 
தோகையே மயில்வால் , மஞ்ஞை, 

விலங்கின்வால் , சொல்லும் முப்பேர் ; 
போகமே பாம்பின் மெய்யும் , 

போகத்தின் விகற்பும் ஆகும் ; 
போகுதல் நெடுமை , நீர்மை , 

போகுதல் எனும் முப்பேரே . 


19 . 


கைக்கிளை இசைவிகற்பம் , 

ஒருதலைக் காமமும்பேர் ; 
சுக்கை தாரகை , மாலைப்பேர் ; 

சூத்திரம் பொறி , நூல் , நூற்பா; 
எக்கரே சொரிதலோடு , 

குவிதலும் இருபேர் என்ப ; 
மொக்குளே குமிழி , பூவின் 

முகிழ் என மொழிய லாமே . 


ஙகர எதுகை 


20 . 


புங்கமே உயர்ச்சி , அம்பு 

பொரும் அம்பின் குதை முப்பேரே ; 
திங்கள் அம்புலி , மாதம்பேர் ; 

சித்திரன் ஓவன் , துச்சன் ; 
கங்கு என்ப வரம்பின் பக்கம் , 

கருந்தினை , பருந்தும் , ஆமே; 
தொங்கலே பீலிக் குஞ்சம் , 

தூக்கொடு , தொடுத்த மாலை . 


33 0 


ஙகர எதுகை 


21 . 


சங்கமே கணைக்கால் , ஓர் எண் , 

சபை , சங்கு , புலவர் , நெற்றி 
பங்கு என்ப மூடமே ஆகும் 

பாதியும் , சனியும் ஏற்கும் ; 
வங்கமே வெள்ளி , நாவாய் , 

வழுதலை , ஈயம் ஆமே ; 
அங்கணம் சேறு , முற்றம் 

ஆம் , சலதாரைக்கும் பேர் . 


22 . 


ஞாங்கர் வேல் , பக்கம் , முன்பு , 

மேல் என நான்கும் ஆகும் ; 
தூங்கலே நிருத்தம் , யானை , 

துயில் , சோம்பு , தராசு , தாழ்தல் ; 
வாங்கலே வளைத்தல் , கொள்ளல் ; 

வைஎன்ப கூர்மை , வைக்கோல் ; 
வேங்கை பொன் , புலி , மரப்பேர் ; 

வீநீக்கம் , பூப் புள் , சாவு ஆம் . 


23 . 


மங்குல் கார் , இருள் , விண் முப்பேர் ; 

மருந்து அமுதொடு , மருந்து ஆம் ; 
பங்கியே பிறமயிர்க்கும் 

பகரும் , ஆண்மயிர்க்கும் பேர் ஆம் ; 
அங்கிதம் பன்னகம் , தோள் 

அணியுடன் , வசைச்சொல் ஆகும் ; 
பங்கமே சேறு , தூசு , 

பழுதொடு , பின்னம் ஆமே . 


O 34 


சூடாமணி நிகண்டு 


24 . 


அங்கமே உடல் , உறுப்பு , என்பு , 

ஆறு அங்கம் , கட்டில் ஐம்பேர் , 
பிங்கலம் பொன்னும் , பொன்னின் 

நிறத்தையும் பேசல் ஆகும் ; 
பொங்கரே மரத்தின் கோடு , 

பொருப்பு , உயர் இலவுமுப்பேர் ; 
பொங்கலே கொதித்தல் , மிக்கு ஆம் ; 

பொச்சாப்பு மறவி , தீது ஆம் . 


சகர எதுகை 


25 . 


பாசம் , என்ப சுற்றம் , 

பாண்டம் , உண்கலமும் பன்னும் ; 
வாசமே இருப்பிடம் , பூ 

மணம் , புள்ளின் இறகு , தூசு ஆம் ; 
கோசமே மதிலுறுப்பு , ஆண் 

குறி , முட்டை , முறை , பண்டாரம் ; 
தேசிகன் வணிகன் , தேசாந் - 

தரியொடு , குருவும் ஆமே . 


- 


26 . 


மூசல் மொய்த்திடல் , சா என்ப ; 

முடலை யே திரட்சி , உண்டை ; 
கீசகம் குரங்கு , வேய் ஆம் ; 

கேழ் நிறம் , ஒளி , ஒப்பு ஆகும் ; 
வீசலே எறிதல் , ஈவு ஆம் ; 

வெம்மை உட்டணம் விருப்பம் ; 
கேசரம் மகிழ் , பூந்தாது ஆம் ; 

கிருட்டி ஓரிற்றாப் , பன்றி , 


35 O 


. சகர எதுகை 


21 . 


அசி படைக்கலமே , வாளே , 

அவமதிச் சிரிப்பு முப்பேர் ; 
நிசி இரா , மஞ்சள் , பொன் ஆம் ; 

நீர் புனல் , குணம் , பூராடம் ; 
பிசி என்ப பொய்யும் , சோறும் , 

பேசரும்பொருளும் முப்பேர் ; 
சுசி கோடை , சுத்தம் , தீஆம் ; 

சுடர் விளக்கு , இரவி , அங்கி . 


28 . 


ஆசு என்ப விரைவு , குற்றம் , 

அற்பம் , மெய்க்கவசம் நாற்பேர் ; 
காசு என்ப கோழை , குற்றம் , 

கதிர்விடு மணி முப்பேரே ; 
ஆசினி பலா விசேடம் , 

மரவுரி , மரக்காழ் , விண் ஆம் ; 
தேசீகம் அழகு , காந்தி , 

திசைச்சொல் , ஓர்கூத்து , செம்பொன் . 


29 . 


பச்சையே மரகதம் , தோல் 

பரிமளப் புதல் , மால் , புந்தி , 
கச்சை என்பது தழும்பு, 

கயிறொடு , கவசம் முப்பேர் ; 
செச்சை மை , வெட்சி , தேய்வை ; 

திகை என்ப திசை , சுணங்கு ஆம் ; 
மிச்சையே பொய்த்தல் ஆகும் , 

மிடித்தல் , அஞ்ஞானம் முப்பேர் . 


0 36 


சூடாமணி நிகண்டு . 


30 . 


பிச்சம் ஆண் மயிரும் , பீலிக் 

குடையும் வெண்குடையும் ஆகும் ; 
கச்சம் யானைக் கழுத்திற் 

கயிறு , அளவொடு , மரக்கால் ; 
எச்சமே குறை , சேய் , யாகம் ; 

இபம் என்ப மரக்கோடு , யானை ; 
அச்சமே அகத்தி , ஐம்மை , 

அஞ்சல் இம்முப்பேர் ஆமே. 


31 . 


ஆசையே திகை , பொன் , அன்பு ஆம் ; 

ஆகுலம் வருத்தம் , ஓசை ; 
காசையே காயா , நாணல்; 

காமர் தான் அழகு , காதல் ; 
பாசமே கயிறு , கூனி , 

பகர் ஊசித்துளை , அன்பு, ஆகும் ; 


தூசு என்பது ஆடை , யானைப் 

புரசை , தூசிப் படைப்பேர் . 


32 . 


தாசியே பரணி , சூளை ; 

தளி என்பது சூளியே , கோயில் ; 
வேசரி கழுதையே , கோ 

வேறு வேசரியும் ஆகும் ; 
ஆசுகம் பகழி , காற்று ஆம் ; 

அந்தரி உமையே , துர்க்கை ; 
கோசிகம் சாம வேதம் , 

கூறு பட்டாடைக்கும் பேர் . 


37 O 


சகர எதுகை 


33 . 


பசு ஏறு , சீவன் , ஆ ஆம் ; 

பாரதி வாணி , தோணி ; 
வசுவே ஆன்கன்றும் , பொன்னும் , 

வசுக்களும் , தீயும் நாற்பேர் ; 
அசம் மூவாண்டுறு நெல் , ஆகு ஆம் ; 

அணை என்ப கரையே , மெத்தை ; 
சசி என்ப கர்ப்பூரம் , 

சந்திரன் , அயிராணி முப்பேர் . 


34 . 


விசும்பு பொன்னுலகு , மேகம் , 

விண்ணொடு , திசையும் நாற்பேர் ; 
தசும்புநற் குடம் , மிடா ஆம் ; 

சாத்தனே அருகன் , ஐயன் ;; 
இசை புகழ் , கிளவி , பாட்டு ஆம் ; 

ஏங்கலே ஒலி, இரங்கல் ; 
பிசனனே கோளன் , பொய்யன் , 


உலோபனும் பேசும் முப்பேர் . 


35 . 


வச்சிரம் சதுரக் கள்ளி , 

வைரமே , குலிசம் முப்பேர் , 
நொச்சியே சிந்துவாரம் , 

மதில் , சிற்றூர் நுவலலாமே ; 
தச்சனே சித்திரைப்பேர், 

தபதியன் தானும் ஆகுத் ; 
உச்சி நண்பகல் , உச்சிப்பேர் ;; 

உறுப்பு அவயம் , உடம்பு ஆம் . 


0 38 


சூடாமணி நிகண்டு - 


36 . 


பாசுஎன்ப பசுமை , மூங்கில் ; 

பப்பு என்பதுரப்போடு , ஒப்பு ஆம் ; 
மாசு என்ப சிறுமை , குற்றம் , 

மழை , அழுக்கொடு , நாற்பேரே ; 
கேசம் பெண்மயிர்க்கும் , ஆண்பால் 

மயிருக்கும் கிளத்தல் ஆகும் ; 
வாசியே குழல் , முன்னாள் , மா , 

வாசி என் ஏவல் நாற்பேர் . 


37 . 


மிசை என்பது உணவும் , மேடும் , 

மீமிசைச் சொல்லும் முப்பேர் ; 
விசயமே வென்றி , வெல்லம் , 

வெங்கதிர் மண்டலப்பேர் ; 
முசலியே உடும்பு , தாழை , 

முந்திய இராமன் , ஓந்தி ; 
வசதி நல்லிடம் , ஊர் , வீடு ஆம் ; 

வரன் அயன் , பரமன் , காந்தள் . 


38 . 


ஞகர எதுகை 
துஞ்சலே நிலைபேறு ஆகும் , 

தாயில் , சோம்பு , சாவும் ஆகும் ; 
பஞ்சரம் செருந்தி , கூடு ஆம் . 

பரதரே கழியன் , நாய்கர் ; 
கஞ்சமே தாளம் , குல்லை , 

கமலம் , வெண்கலம் , வட்டப்பம் ; 
குஞ்சம் ஈயோட்டி , நாழி 

குறள் குன்றி , குறளைச் சொல்லே . 


39 0 


ஞகர எதுகை 


39 . 


நெஞ்சு என்ப மனம் , மார்பின் பேர் ; 

நிழல் செல்வம் , குளிர்ச்சி , சாயை ; 
மஞ்சு பூண் , வலி , வனப்பு , 

மழை , யானை , முதுகு இவ் ஐந்தே ; 
வஞ்சி மேற்செல்வோர் , ஊர் , பா , 

வல்லி மென்மருங்குற் பெண் ஆம் 
தஞ்சமே எளிமை என்ப , 

தரு பற்றுக்கோடும் ஆமே . 


40 . 


அஞ்சனம் கறுப்பு , மை , திக்கு 

ஆனையில் ஒன்று முப்பேர் ; 
மஞ்சரியே பூங்கொத்து , 

மாலை , செந்தளிரும் ஆகும் ; 
அஞ்சலி வணங்கல் , வாவல் , 

பறவையும் ஆகும் என்ப ; 
இஞ்சியே புரிசை , இஞ்சி ; 

எறும் என்ப வலி , தண்டு ஆமே . 


41 . 


கிஞ்சுகம் முருக்குச் , செம்மை ; 

கிருட்டிணன்தான் மால் , பார்த்தன் ; 
கஞ்சனமே கண்ணாடி 

காக்குருவிக்கும் பேரே ; 
பஞ்சமே சிறுமை , ஐந்து ஆம் ; 

பகழி அம்பு , இதன் குதைப்பேர் ; 
வஞ்சனை மாயை , பொய் ஆம் ; 

மாயன் மால் , கருநிறத்தோன் . 


0 40 


சூடாமணி நிகண்டு - 


42 . 


குஞ்சி ஆண்மயிர் , புட்பார்ப்பு , 

குன்றியின் கொடி முப்பரே ; 
வஞ்சமே கபடம் , வாள் ஆம் ; 

மாயம் வஞ்சனை , பொய் என்ப ; 
கஞ்சனே குறளன் , வேதன் ; 

களங்கம்தான் அழுக்கு , குற்றம் ; 
கஞ்சிகை சிவிகை , ஆடை , 

கட்டிடு திரையும் ஆமே . 


டகர எதுகை 


43 . 


நடலை வஞ்சனை , பொய் என்ப , 

நடுங்கிய துடக்கம் முப்பேர் ; 
மடல் பனையேடு போல்வ , 

மலரிதழ் , ஒர் நூற்கும் பேர் ; 
படர் நடை , நினைப்பு , நோ ஆம் , 

பகர்ந்திடில் வீரர்க்கும் பேர் ; 
குடம் நகர் , பசு , ஓர்கூத்து , 

கும்பமே , கரும்பின் கட்டி . 


44 . 


மாடமே உழுந்தோடு , இல் ஆம் ; 

மழை என்ப குளிர்ச்சி , மேகம் ; 
கூடம் இல் , மறைவு கொல்லன் 

சம்மட்டி , குவட்டினுச்சி ; 
சேடன் ஓர் சாரி , பங்கன் , 

செகம் தாங்கும் அனந்தன் என்ப ; 
கேடகம் பரிசை , வேறு ஓர் , 

கேடு இல் ஊர் , பலகை முப்பேர் . 


41 O 


டகர எதுகை 


45 . 


இடங்கரே , முதலை , தூர்த்தர் , 

குடங்கர் முப்பேர் என்ப ; 
முடங்கலே மடங்கல் , கைதை , 

மூங்கில் , நோய் , ஓலை ஐம்பேர் ; 
படங்கு மேற்கூட்டி என்ப , 

பகர்பெருங் கொடியும் ஆகும் ; 
விடங்கம் ஏர் , கொடி , கொடுங்கை , 

மிதவையே தெப்பம் , சோறு ஆம் . 


46 . 


குடிஞை புட்சிபொதுவும் , யாறும் , 

கூகையும் ஆகும் என்ப ; 
தடிவயல் , உலக்கை , வில்லுத் . 

தண்டு , மின் , தசை , உடும்பு ஆம் ; 
தொடி வளை , ஒருபலப்பேர் , 

சூழ்ந்த கங்கணமும் ஆகும் ; 
மடி அடங்குதலே , சோம்பல் , 

வயிறு , நேய் , புடைவை , தாழை . 


47 . 


படிவமே வடிவம் , நேன்பு ஆம் ; 

பந்தமே நினையும் , கட்டும் ; 
வெடி அச்சம் , பரிமளிக்கும் 

மென்புகை , வெளி இம் முப்பேர்; 
துடி ஏலம் , பறை , காலப்பேர் ; 

தூத்தூய்து , ஊன் , பற்றுக்கோடு ஆம் ; 
கொடிறு பூசம் , கதுப்பு ஆம் ; 

குரவை யே கடல் , ஒர் கூத்து . 


0 42 


சூடாமணி நிகண்டு 


48 . 


கடிகை நாழிகையே , துண்டம் , 

கதவிடு தாழே முப்பேர் ; 
படிறு பொய் , களவு இரண்டு ஆம் ; 

பகர்தலே விற்றல் , பேசல் ; 
கடிகையே மகுடம் , உச்சி , 

சுட்டியும் , இட்ட பேரே ; 
இடி இடிப்பெயரே , நென்மா , 

ஏற்றிடும் உறுதிச்சொல்லே . 


49 . 


நாடி நாழிகை, நரம்பு ஆம் ; 

நந்தல் கேடுடனே , ஆக்கம் ; 
பாடியே நகரம் , நாடு ; 

பாசறை , ஆயர் ஊர்ப்பேர் ; 
கோடிகம் துகில் , பூந்தட்டு ஆம் . 

குடம்பையே முட்டை , கூடு ; 
கோடி எண் , புதுமை , தூசு ஆம் ; 

குடுமியே வெற்றி , உச்சி . 


50 . 


உடு விண்மீன் , கிடங்கு , நாவாய் 

ஓட்டும் கோல் , அம்பில் ஈர்க்கு ஆம் ; 
கடுவிடம் , முள்ளுத் தானே 

அரிதகி , கசப்பு நாற்பேர் ; 
படு மரக்குலையே , கள்ளு , 

பரவு நீர்நிலை , நன்மைப் பேர் ; 
புகுதலே ஒலி , இன்னாதல் , 

பகரில் உண்டாதல் , பூத்தல் . 


43 0 


.டகர எதுகை 


51 . 


மாடு பொன் , பக்கம் , செல்வம் ; 

வைகல் வைகறை நாள் , தங்கல் ; 
கேடு என்ப பெருமை , நன்மை , 

திரட்சியே , அழகு நாற்பேர் ; 
பாடு இடம் , பெருமை , ஓசை , 

பட்டே , பட்டாடை , சிற்றூர் ; 
ஈடு என்ப குழைவே , ஒப்பே , 

வலியொடு , பெருமையும் பேர் . 


52 . 


மடை என்ப , மதகு , சோறு , 

மணிப் பணிக் கடைப்பூட்டும் பேர் ; 
படை படைக்கலம் , கலப்பை , 

படுக்கை , பல்லணமே , தானை ; 
இடை நடு என்ப , மற்றும் 

இடப்பெயர் , நுசுப்பும் ஆமே ; 
மடம் அறியாமை , சத்திரம் , 

மன்னிய முனிவாசப்பேர் . 


53 . 


வாடை என்பதுதான் விதி . 

வடகாற்றுத் தானும் ஆமே ; 
ஆடு மேழகம் , வெற்றிப் பேர் ; 

அல்கல் நாள் , கருங்கல் , வைகல் ; 
கோடை மேல்காற்றினோடு , 

குதிரை, வெண்காந்தள் என்ப ; 
ஓடை நீர்நிலை , கிடங்கே , 

ஒருமரம் , வல்லி , பட்டம் , 


O 44 


சூடாமணி நிகண்டு . 


54 . 


அடுப்பு என்ப பரணி நாளே , 

அச்சமே , கல்லி முப்பேர் ; 
வடுச் செம்பு , தழும்பு , வண்டு ஆம் ; 

மத்தகம் நெற்றி , சென்னி ; 
டக்கரே மறைத்த வார்த்தை , 

கும்பமும் என்ப நூலோர் ; 
கடைப்பிடி மறப்பிலாமை , 

கருதிய தேற்றம் ஆமே . 


55 . 


பட்டமே ஒடை , தூசு , 

பதவி , வாள் , கவரிமா ஆம் ; 
புட்டமே காகம் ஆகும் , 

புடவையும் , நிறைவும் முப்பேர் ; 
குட்டமே தொழுநோய் , ஆழம் , 

குளம் எனப் பெயர்முப்பாற்றே ; 
வட்டமே பரிசை , நீர்ச்சால் , 

வலயம் , கைம்மணி , தூசு , ஊர்கோள் . 


56 . 


திட்டையே உரலும் , மேடும் , 

திண்ணையும் நண்ணும் முப்பேர் ; 
தட்டை வேண் , அனைத்தாள் , கிள்ளை 

தனைக்கடி கோலே , முண்டாம் ; 
கிட்டியே தலையீற்றா ஆம் , 

கிருட்டி ஆம் , தாளம் முப்பேர் ; 
கட்டளை நிறைகல் , ஒப்போ, 

இட்டிகை , யியற்றல் , ஆணி . 


450 


-டகர எதுகை 


57 . 


நாட்டம் கண் , ஓர் பண் , வாள் , ஆம் ; 

நாகு சாங்கு , இளமை , நத்தை ; 
ஓட்டம் மேலுதடே , தோல்வி ; 

உயிர் என்ப காற்றே , சீவன் ; 
கோட்டம் கோண் , படப்பை , நாடு , 

கோயில் , அவ்வியம் , ஆண் கொட்டில் ; 
தோட்டி அங்குசம் , கபாடம் ; 

துணை என்பது அளவும் , ஒப்பும் . 


58.) 


தடம் மலை , பெருமை , கோணல் , 

சரி , கரை , அகலம் , வாவி ; 
அடல் கொலை , வலி , போர் ஆகும் ; 

அருத்தமே பொருள் , பொன் , பாதி ; 
உடல் பொருள் ஆகம் என்ப ; 

ஓங்கல் வெற்பு , உயரம் , மூங்கில் ; 
விடபமே இடபராசி , 

விடை , மரக்கொம்பு முப்பேர் . 


59 . 


கடகமே சேனை , வட்டம் 

கைவளை , மதில் நாற்பேரே ; 
வடகம் தோல் , அத்தவாளம் , 

வலம் என்பது இடமே , வெற்றி ; 
படுவி கள்விற்பான் , குண்டம் 

பரம் என்ப கவசம் , மெய் ஆம் ; 
நொடி பிதிர் , கிளவி , ஆகும் ; 

நூனம் நிச்சயமே , குன்றல் . 


O 46 


சூடாமணி நிகண்டு 


60 . 


கடம் கயிறு , உவாக்கதுப்புக் , 

கான் , சுரம் , உடம்பு , நீதி , 
குடம் , கடாம் , ஈமம் , யானைக் 

குழாம் , கடன் , முழவு ஐந்து எழ் ஆம் ; 
மடங்கலே அசனி, சீயம் , 

மறவி , நோய் , யுகம் , ஊழித்தீ; 
படம் கரிமுகபடாம் , நற்றுகில் , 

பாம்பின் பணம் முப்பேரே . 


61 . 


ஆடலே பெண்ணாண் கூடல் , 

வார்த்தை , கூத்தாடல் , வென்றி ; 
பாடலம் சிவப்பினோடு , 

பாதிரி , குதிரை முப்பேர் ; 
கோடரம் குரங்கு , சோலை , 

கொம்பொடு , குதிரை ஆகும் ; 
ஆடவர் புருட நாமம் - 

ஆம் , இளையவர்க்கும் பேரே . 


62 .. 


கடி , மணம் , விரைவு , கூர்மை , 

காலம் , பேய் , விளக்கம் , காப்பு 
வடிவு , அச்சம் , வாசம் , ஐயம் , 

வரைவு , விம்மிதம் ஏழ் ஆறு ஆம் ; 
வடுகே இந்தள ராகப் பேர் 

மருதயாழ்த் திறனும் ஆமே ; 
வடவையே குதிரைப்பெட்டை , உவாப்பிடி , 

வடவைத்தீ ஆம் . 


47 O 


டகர எதுகை 


63 . 


கோடு சங்கு , ஊதுகொம்பு , 

மரக்கொம்பு , விலங்கின் கொம்பு , 
நீடுமெய் வரம்பு , குன்றின் 

முகடு , நீர்க்கரை ஏழ்பேர் ஆம் 
மோடு மேடு , உதரம் ஆகும் ; 

முறுவலே நகைத்தல் , பல் ஆம் ; 
ஆடியே ஓர் மாதம் , கண் - 

ணாடி , உத்தராடம் ஆமே. 


64 . 


தட்டுத் தேர் , நடுவு , குற்றம் , 

தட்டொடு , பரிகை , முட்டு ஆம் ; 
செட்டி வாணிகன் , செவ்வேள் ஆம் ; 

செப்பு உரை , கரண்டகம் பேர் ; 
மட்டு என்பது எல்லை , கள் ஆம் ; 

மார்க்கமே சமயம் , விதி ; 
பட்டிகை என்ப கச்சுப் , 

பகட்டுடன் , இரதனம் ஆமே . 


65 . 


கடை முடிவு , இடம் , வாயில் பேர் , 

களேவரம் பிணம் , உடம்பு ஆம் ; 
உடை துகில் , செல்வம் என்ப ; 

உடுக்கை தண்ணுமை, துகிற்பேர் ; 
அடை இலை , கனமே , அப்பம் , 

அடுத்தல் , செல்வழி ஐம்பேர் ஆம் ; 
நடைவழி , ஒழுக்கம் , செல்வம் ; 

நார் என்ப கயிறு , அன்பு ஆமே . 


O 48 


சூடாமணி நிகண்டு 


66. விடை எதிர்மொழியும் , ஏறும் , 

விடுத்தலும் விளம்பும் முப்பேர் ; 
கிடை கடை , உவமை , நெட்டி ; 

கீதமே இசையும் , வண்டும் ; 
படி அங்கவடி , சோபானம் , 

பகை , குணம் , உவமை , பார் ஆம் ; 
குடி குலம் , புருவம் , ஊர் ஆம் ; 

கொடி வல்லி , துவசம் , காக்கை . 


67 . 


நட்டமே நடனம் , கேடு ஆம் ; 

நகர் என்ப மனையும் , ஊரும் , 
தொட்டல் என்பதுவே உண்டல் , 

தோண்டல் , கைதீண்டல் முப்பேர் ; 
தட்டலே தடை , கிட்டல் பேர் ; 

, 
தை ஒரு மாதம் , பூசம் ; 
கட்டல் என்பது தடுத்தல் , 

களைதல் , பந்தித்தல் , கள்ளல் . 


68 . 


புட்கரம் நிறைவு , பாண்ட 

முகம் , தீர்த்தம் , புனல் , வான் , சேனம் , 
கட்கம் , பங்கயமே , யானைக் 

கைந்நுனி, குருகு ஈரைந்து ஆம் ; 
வெட்சி என்பதுபோல செச்சை , 

மிகுநிரை கவர்தல் என்ப; 
பெட்பு யென்ப பெருமை , அன்பு ஆம் ; 

பிரசம் தேன் , மது , வண்டு ஆமே . 


49 O 


டகர எதுகை 


69 . 


அடுதலே அட்டல் என்ப , 

அடர்தலும் , கொலையும் முப்பேர்; 
சடிலமே நெருங்கலோடு , 

சடை , குதிரையும் முப்பேரே ; 
படலையே படர்தல் , மாலை , 

பதலையே , வாசிக்கோவை ; 
கிடுகு தேர் மரச்சுற்றின் பேர் , 

பரிசைக்கும் கிளத்த லாமே . 


70 . 


படலிகை பீர்க்கு , வட்டம் , 

பரந்த கைம்மணி , பூந்தட்டு ஆம் ; 
கொடியனே கொடியன் , கேது ஆம் ; 

குண்டு ஆழம் , தாழ்வு , ஆண்மாவே ; 
தொடு என்ப மருதப்பூமி , 

தோட்டம் , கைதவம் முப்பேரே ; 
முடி மயிர் , முடியே , சென்னி , 

மகுடமும் மொழியலாமே . 


71 . 


ஆடகம் துவரை , பொன் ஆம் ; 

அஞர் அறிவிலரே , துக்கம் ; 
கோடகம் முடியுறுப்பும் , 

குதிரையும் , புதுமையும் பேர் ; 
பீடிகை ஆவணம் , பூந் 

தட்டோடு , பீடம் முப்பேர்; 
தோடு பூவிதழே , பெண்ணை , 

மடல் போல்வ தொகுதிக்கும் பேர் . 


0 50 


சூடாமணி நிகண்டு - 


72 . 


அடர் என்ப நெருங்குதல் பேர் 

ஐம்மையின் வடிவும் ஆகும் ; 
விடர் முனியிருப்பு , தூர்த்தர் , 

கமர் , வெற்பின் முழை , காடு ஐம்பேர் ; 
விடலையே தலைவன் பேரும் 

விறலோன்தன் பேரும் ஆகும் ; 
ஆடி செண்டு வெளி , தாள் , ஆதி , 

கவிதையின் பாதம் ஆமே . 


73 . 


ணகர எதுகை 
புணர்வு தோய்ந்திடல் , இசைப்பு , ஆம் ; 

பொழில் புவி , பெருமை , சோலை ; 
உணர்வு என்ப தெளிவே , ஊடல் 

ஒழிதலே , அறிவும் ஆகும் ; 
குணம் என்ப கயிறு , பண்பு, 

கும்பம் , லில் நாணி நாற்பேர் ; 
கணம் உடு , நோய் , திரட்சி , 

காலநுட்பம் , பேய் வட்டம் . 


74 . 


ஆணமே குழம்போடு , அன்பு ஆம் ; 

அலம் நாஞ்சில் , அமையுமென்றல் ; 
ஓணம் மாயோன் நாள் , ஆறு ஆம் ; 

ஊதியம் இலாபம் , கல்வி ; 
கணமே பரினுண் , செக்கு , ஓர் 

கரணம் , பொற்காசு நாற்பேர் ; 
கோணலே மாறுபாடும் , 

கூறும் ஆம் , வளைவும் ஆமே . 


51 O 


ணகர எதுகை 


75 . 


குணில் குறுந்தாடி , கடிப்பு ஆம் ; 

குல்லையே துளவு , வெட்சி ; 
மணி நவமணியே, கண்டை , 

வளப்பொடு , ஞமை , நன்மை ; 
துணி சோதிநாளே , துண்டம் ; 

துளி மழைத்துளி, பெண்ணாமை ; 
பிணிமுகம் மயில் , புள் பேர் ஆம் ; 

பிசிதம் நீர் , இறைச்சி , வேம்பு . 


76 . 


நாண் இலச்சைப் பேர்தானே , 

கயிறு என்றும் நாட்டல் ஆகும் ; 
தோணியே கடைநாள் , வங்கம் , 

தொடுகணை , தெப்பம் , சேறு ; 
வாணியே ஓர் கூத்தின் பேர் ; 

வாக்கு , நாமகளும் ஆமே ; 
ஏணியே உலகோடு , எல்லை , 

இறைவ , மான் என்றும் சொல்லும் . 


77 . 


திணை நிலம் , குலம் , ஒழுக்கம் ; 

செவி என்ப காது , கேள்வி ; 
பிணை ஆசை , விலங்கின் பெண்பேர் , 

பிலவங்கம் , குரங்கு , தேரை ; 
கணை அம்பு , திரட்சியும் பேர் ; 

கட்சி யே காடும் , கூடும் ; 
பணை வயல் , பரியின் பந்தி , 

பருத்தல் , வேண் , அரசு , பீடு ஆம் . 


0 52 


சூடாமணி நிகண்டு 


78 . 


யாணரே புதுமை , தச்சர் , 

எய்திய வனப்பு, நன்மை ; 
பாணம்தான் மேகவண்ணக் 

குறிஞ்சி , எண்களை , பூம்பட்டு ஆம் ; 
சேண் என்பது அகலம் , நீளம் , 

செப்பிடில் உயரம் முப்பேர் ; 
ஆணை மெய்யுடனே , வென்றி , 

சூள் , ஏவல் ஆக நாற்பேர் . 


79 . 


அண்டம் ஆகாயம் , முட்டை , 

அயில் எனல் வேலே , கூர்மை ; 
துண்டமே சாரைப் பாம்பு ; 

துணியொடு , வதனம் , மூக்கு ஆம் ; 
கண்டமே கவசம் , வெல்லம் , 

கழுத்து , இடுதிலை , வாள் , துண்டம் ; 
முண்டகம் தாழை , கள்ளு, 

முளரி , மத்தகம் , முள்மூலம் . 


80 . 


ஆண்டரே பகைவர் , வானோர் , 

ஆயர் என்று ஆகும் முப்பேர் ; 
சுண்டனே சதய நாளும் , 

சூறனும் வேறு காட்டும் ; 
கண்டல் கேதகை , முள்ளிப்பேர் ; 

கரைதலே விளித்தல் , ஓசை ; 
பண்டம் பொன் , பணிகாரப் பேர் ; 

பாகு பால் , குழம்பு , பாக்கு ஆம் . 


53 0 


ணகர எதுகை 


81 . 


விண்டு என்ப மாயோன் , வெற்பு , 

மேகமே , மூங்கில் , காற்று ஆம் ; 
தொண்டு என்ப கழமை , ஒன்பான் , 

தொழும்பொடு , வழிபாடு ஆமே; 
தண்டு என்ப குழாயே , வீணை , 

தடி , படை , மிதுனம் , ஓந்தி ; 
வண்டு என்ப சங்கு , குற்றம் , 

வளை , அளி , வாளி , ஐம்பேர் . 


82 . 


உண்டையே திரளை ஆகும் , 

உறுபடை வகுப்பும் என்ப ; 
தொண்டை ஆதொண்டை , கொவ்வை , 

தங்கும் யானைத் துதிக்கை ; 
கொண்டையே மயிர்முடிக்கும் , 

இலந்தையின் கனிக்கும் கூற்று ஆம் ; 
கண்டிகை பதக்கம் , வாகு - 

வலயமே , கலன்பெய் செப்பு . 


83 . 


தண்ணம் ஓர் கட்பறைப் பேர் , 

தறித்திடு மழுவும் ஆகும் ; 
வண்ணம் ஏர் , சந்தம் , பண்பு ஆம் ; 

மறை இராசியமே , வேதம் ; 
பண் என்ப பாட்டும் , பண்ணும் , 

பரிமாவின் கலணையும் பேர் ; 
மண் அணு , ஒப்பனைப் பேர் , 

முழவின் மார்ச்சனையும் ஆமே . 


O 54 


சூடாமணி நிகண்டு . 


84 . 


அணங்கு நோய் , அழகு , தெய்வம் , 

ஆசை , பெண் , கொலை , வருத்தம் ; 
துணங்கையே விழாப் , பேய் , கூத்து ஆம் , 

ஆதிரை நாளும் சொல்லும் ; 
குணுங்கர் தோற்கருவி மாக்கள் , 

குயிலுவர் , இழிஞர் முப்பேர் ; 
துணங்கறல் இருள் , விழா ஆம் ; 

தோன்ற லே சுதன் , நாதன் பேர் . 


85 . 


புணரியே வாரி , நீரில் 

பொருதிரை, கரை முப்பேர் ஆம் ; 
பணிலமே சலஞ்சலம் , சங்கு 

இருபெயர் பகரலாமே ; 
கணி வேங்கை மரமது அகும் , 

கழனி சூழ் மருதமும் பேர் ; 
பணியே தோற்கருவி , வார்த்தை , 

பாம்பு , செய்தொழிலும் ஆமே . 


86 . 


பாணி ஊர் , நீர் , கை , ஓசை , 

பற்றுக் , கான் , போது , நாடு , 
சேணுறு சோலை , பண்டம் , 

சிறந்த பல்லியம் பன்னொன்று ஆம் ; 
தானுவே சைலம் , குற்றி , 

சங்கரன் , நிலை , துணை ஐம்பேர் ; 
வேணியே சடை , விசும்பு ஆம் ; 

வியாள மே புலியும் , பாம்பும் . 


550 


ணகர எதுகை 


87 . 


குண்டலம் குழை , விசும்பு , ஆம் ; 

குபேரனே தனதன் , சோமன் ; 
மண்டலம் பரி , ஊர் , வட்டம் ;; 

மந்தி யே யூகம் , வண்டு ; 
கொண்டலே முகில் , கீழ்காற்று ஆம் ; 

கோட்டியே வாயில் , கோட்டம் ; 
மண்டலி பூனை , பாம்பு ; 

மண்ணொடு , நாயும் ஆமே . 


88 . 


புண்டரீகம் திக்கானை , 

புலி , வண்டு , கழுகு , கஞ்சம் ; 
தண்டமே யானை செல்லம் 

வழி தண்டாயுதம் , குடைக்கால் ; 
பிண்டி நென்மா , அசோகு ஆம் ; 

பிதாச் சிவன் , கிரமன் , நாரை ; 
கண்டகம் சரிகை , முள் , வாள் ; 


களவு என்ப களாச் , சோரைப்பேர் . 


89 . 


பண்ணவன் முனிவன் , தேவன் , 

பகர்குரு, அருகன் நாற்பேர் ; 
தண்ணடை மருதம் சார் ஊர் , 

நாடு என இருபேர் சாற்றும் ; 
வண்மையே வழங்கல் , வாய்மை , 

வளம் , புகழ் , வலி ஆம் என்ப ; 
ஒண்மையே மிகுதி நன்மை , 

ஒழுங்கு , அறிவு , அழகு ஐம்பேரே . 


O 56 


சூடாமணி நிகண்டு . 


90 . 


எண் வலி , எண் , இலக்கம் , 

எளிமை , சோதிடம் , விசாரம் , 
கண் இடம் , கணு , வேய்கண் ஆம் ; 

காஞ்சி மேகலை , ஓர் பண் ஆம் ; 
விண் முகில் , சுவர்க்கம் , வான் ஆம் ; 

விபுலம் பார் , விரிவு , பீடு ; 
பண்ணையே வயல் , நீர்த்தாழ்வு , 

மருதம் , மாத்துயிலும் பாழி . 


91 . 


காண்டமே ரிரை , காடு , அம்பு 

கமண்டலம் , கலன் பெய் செப்பி , 
நீண்ட கோல் , முடிவு தூசு , 

நீர் , படைக்கலம் ஈரைந்து ஆம் ; 
பாண்டில் ஏறு , ஊர்தி , வட்டம் , 

பணை , கட்டில் , விளக்குத் தானம் , 
ஈண்டு என்பது இவ்விடத்தோடு , 

இப்படி , சடிதியும் பேர் . 


92 . 


அண்டசம் முதலை , ஓந்தி , 

அரணை , புள் , உடும்பு , பல்லி , 
நண்டு , மீன் , தவளை , யாமை , 

நாகம் , இம்பியும் ஈராறு ஆம் ; 
சண்டன் கூற்று , அலி , வெய்யோன் ஆம் ; 

தாள் கதவுறு தாள் , பாதம் ; 
கண்டையே சுண்டை , கள் ஆம் ; 

சொர்க்கமே சுவர்க்கம் . கொங்கை . 


57 O 


தகர எதுகை 


93 . 


பணம் என்பது அரவின் பையும் , 

பாம்பும் , பொற்காசும் முப்பேர் ; 
மணம் என்ப வாசம் , கூட்டம் , 

வதுவையும் ஆகும் என்ப ; 
பணவையே பரணும் பேயும் , 

பையு ளே சிறுடை , நோய் ஆம் ; 
நுணவை எண்ணோலை , பிண்டி ; 

நுனி என்ப நுதி , நுண்மைப்பேர் . 


94 . 


தகர எதுகை 
மதலையே கொன்றை , பிள்ளை , 

மரக்கலம் , கொடுங்கை , தூண் ஆம் ; 
சிதலை நோய் , துணி , செல் லென்ப ; 

சீதம் நீர் , குளிரே , மேகம் ; 
பதலை ஓர்கட்பறைப் பேர் , 

பருவரை தாழிக்கும் பேர் , 
கதலியே வாழை , தேற்றுக் , 

காற்றாடி , துவசம் நாற்பேர் . 


95 . 


இதழ் பணையேடு , பூவின் 

இதழ் , உதடு என இம் முப்பேர் ; 
கதழ்வு வேகம் , சிறப்பு ஆம் ; 

களி செருக்கொடு , குழம்பு ; 
மதுகமே இருப்பை , எட்டி , 

மதுரம் ஆம் , தராவும் ஆமே ; 
சிதடன் அந்தகன் , மூடன் பேர் ; 

திதி பக்கம் , நிலைபெறும் பேர் . 


0 58 


சூடாமணி நிகண்டு - 


96 . 


ஆதன் ஆருயிர் , ஓர்வில்லான் ; 

அங்கி என்பது தீச் , சட்டை ; 
போதகம் யானைக் கன்று , 

போற்றிய இளமைக்கும் பேர் ; 
ஏதம் துன்பம் , குற்றப்பேர்; 

ஈமமே மயானம் , காட்டம் ; 
சூதன் தேர்ப்பாகன் , சூதன் ; 

சுவதமே வெயர்வு , வெண்மை . 


97 . 


சூதம் மாமரமே , வண்டு , 

சூதுடன் , இரதம் , தோன்றல் ; 
சூதகமே ஆசௌசம் , 

தோனைமார் தோயாப்பூப்பு ஆம் ; 
பூதம் ஆல் , இறந்தகாலம் , 

புனிதம் , ஐம்பூதம் , சிவன் ; 
மாதவம் தவம் , வசந்தம் ; 

வாதமே தருக்கம் , காற்று ஆம் . 


98 . 


மதன் வலி , வேள் , வனப்பு ஆம் ; 

வலித்த லே வளைத்தல் , மேசல் ; 
பதங்கம் புட்பொது , விட்டில் பேர் ; 

பலி பூசை , பிச்சை , நீறு ஆம் ; 
சிதம் விண்மீன் , ஞானம் , வெள்ளை, 

செயமுறப்பட்டதாமே ; 
நிதம்பமே அல்குல் என்ப ; 

நெடுமலைப்பக்கமும் பேர் . 


590 


தகர எதுகை 


99 . 


சதி உரோகிணி , கற்பாட்டி , 

வஞ்சனை , தாளவொத்து ; 
விதி என்பன வினை , அயன்பேர் ; 

வேட்டுவன் மகநாள் , வேடன் ; 
பதி இறை , கேள்வன் ஊர் ஆம் ; 

பதுக்கையே பாறை , தூறு ; 
பிதல் கதை , நொடி , தூவல் பேர் ; 

பிண்ட மே திரளை, பிச்சை . 


100 . 


ஆதியே முதல் , நேரோடல் , 

அருகன் , மால் , ஈசன் , வேதன் ; 
பூதியம் புளி , உடல் பேர் ; 


பொம்மலே பொலிவும் , சோறும் ; 


பாதிரி பாடலர்பேர் , 

பணைத்து எழு மூங்கிற்கும் பேர் ; 
ஏதி ஆயுதம் , வாள் என்ப ; 

இழை நூல் , ஆபரணம் ஆமே . 


101 . 


சாதியே பிரம்பு , கள் , ஓர் 

தரு , சிறுகண்பகப் பேர் ; 
போதம் ஞானம் , தோணிப் பேர் ; 

புகல் குதிர் , உடல் , சொல் , வெற்றி ; 
ஓதி பெண்மயிலே , பூனை , 

ஒந்தி , மெய்ஞ்ஞானம் , வெற்பு ஆம் ; 
ஓதிமம் அன்னம் , வெற்பு ஆம் ; 

உருத்தலே தோற்றல் , கோபம் . 


0 60 


சூடாமணி நிகண்டு 


102 . 


சுதை மகள் , கறவாத்தேனு 

சுண்ணச் சாந்து , அமுது நாற்பேர் ; 
புதை என்ப கணையின் கட்டும் , 

புதுமையும் , மறையும் முப்பேர் ; 
மது என்ப நறவும் , தேனும் , 

வசந்த காலமும் ஆம் என்ப ; 
கதை தண்டாயுதமே , வார்த்தை , 

காரணம் இம்முப்பேரே . 


103 . 


சீதையே பொன்னாங்காணி , 


படைச்சால் , சீராமன் தேவி ; 
மேதை தோல் , புதன் , இறைச்சி , 

மிக்க பேரறிவு , கள் ஆம் ; 
கோதை முன்கைத்தோற்கட்டு , 

குழல் , தார் , காற்று , ஒழுங்கு , சேரன் ; 
ஓதை பேரொலி , மதில்பேர் ; 

உக்கம் தீ , இடை , ஆனேறு . 


104 . 


ஆத்தம் பொன் , பாதி , கை , கண் 

ணாடி , சொற்பொருள் , காடு , ஓர்நாள் ; 
புத்தகம் கோசம் என்ப , 

சித்திரப்படாமும் ஆமே ; 
நத்தமே இருளும் , ஊரும் , 

நந்துடன் , இரவு நாற்பேர் ; 
துத்தம் ஓர் இசை, நாய் , பாலே , 

வயிறு , கண்மருந்தும் சொல்லும் . 


61 O 


தகர எதுகை 


105. அத்து என்ப அரைஞாண் , செம்மை , 

அசைச்சொலோடு , இசைப்பு நாற்பேர் ; 
தொத்துப் பூங்கொத்துத் தொண்டு ஆம் : 

தூம்புவேண் , துளை , மரக்கால் ; 
தத்தை மூத்தாள் , கிளிக்கு ஆம் ; 

தழல் கிளிகடிகோல் , செந்தீ ; 
உத்தரம் ஊழித்தீ , மே 

லொடு , மறுமொழி , வடக்கு ஆம் . 


106 . 


கூத்தனே உயிர் , நடன் பேர் ; 

குலம் குடி , கோயில் , கூட்டம் , 
ஊழ்த்தலே நினைத்தால் , செவ்வி , 

உறு பதனழிவும் முப்பேர் ; 
பாத்து என்ப கஞ்சி , சோறு , 

பகுத்திடல் வகுத்த முப்பேர் ; 
தீர்த்தமே விழாவும் , நீரும் ; 

தீர்த்தனே அருகன் , ஆசான் . 


107 . 


குத்தி மண் , அடக்கம் என்ப ; 

கோணம் வாள் , குதிரை, மூக்கு ஆம் ; 
பத்தியே முறை , ஒழுக்கம் , 

பகர் வழிபாடும் முப்பேர் ; 
அத்தி ஆர்கலியே , யானை , 

அதவு , எலும்பு ஆகநாற்பேர் ; 
சத்தியம் சபதம் , மெய் ஆம் ; 

தபுதலே சாவும் , கேடும் . 


0 62 


சூடாமணி நிகண்டு - 


108. பித்திகை கருமுகைக்குப் 

பெயர் , குவர்த்தலமும் ஆகும் ; 
கத்திகை தொடை விகற்பம் ; 

துவசமே , சமழ் வாசந்தி ; 
உத்தி செந்திருவுறுப்புச் , 

சுணங்கு , உரையாடல் முப்பேர் ; 
துத்தியே சுணங்கு , பாம்பின் 

சுடர்பொறி , புதல் ஒன்று ஆமே. 


109 . 


சித்திரபானு செந்தீ , 

திவாகரன் , ஆண்டு ஒன்றின் பேர் ; 
பத்திரம் இலை , வனப்புப் , 

படை , நன்மை , சிறகே , பாணம் ; 
சித்திரம் அழகு , ஓர் பாடல் ; 

சிறந்த விம்மிதம் , ஏரண்டம் ; 
சத்திரம் குடையே , அன்ன 


சாலை , கைவிடாவேல் ; வேள்வி . 


110 . 


காத்திரம் கனம் , மெய் , சீற்றம் , 

களிற்றின் முன்காலே , கீரி ; 
நேத்திரம் கண் , பட்டாடை ; 

நீலியே கருமை , துர்க்கை ; 
தோத்திரம் புடவி தானே , 

குலமொடு , மலையும் ஆமே ; 
பாத்தியே சிறுசெய் , இல்லம் , 

பகுத்தலும் வகுத்த நாமம் . 


63 0 . 


தகர எதுகை 


111 . 


சதம் இலை , இறகு , நூறு , 

சத்தமே ஓசை , ஏழ் ஆம் ; 
கதவமே கதவு , காப்பு ஆம் ; 

கழங்கு பேண் நடம் , கழற்சி ; 
பதம் மூரல் , இன்பம் , செவ்வி , 

பதவி , தாள் , வரிசை , வார்த்தை ; 
மதி ஓர் முன்னிலையசைச்சொல் ; 

மாதம் , அம்புலி , புத்திப் பேர் . 


112 . 


பிதகம் சாந்து , பொன்மை , 

பெருந்தனம் , இருவேலிப் பேர் ; 
சாதகம் வானம்பாடி , 

சனனம் , பாரிடம் முப்பேரே ; 
சேதகம் சேறு , செம்மை , 

தேயம் தான் உடம்புநாடு ஆம் ; 
மாதர் ஓர் இடைச்சொல் , காதல் , 

வனப்பொடு , மகளிர் ஆமே . 


113 . 


சோதி மால் , அருகன் , பானு , 

சுடர் , விளக்க , ஈசன் , ஓர்நாள் ; 
பூதியே நரகம் , செல்வம் , 

துர்க்கந்தம் , புழுதி , நிறுஆம் ; 
வீதியே தெரு , நேரொடல் ; 

மேல் என்பது இடம் , விண் , மேற்கு ஆம் ; 
மாதிரம் திசை , ஆகாயம் , 

மலை , யானை , நிலம் ஐம்பேரே . 


- 64 


சூடாமணி நிகண்டு - 


114 . 


தாதுபொன் முதலாம் ஏழும் , 

சடம் உறு தாது ஓர் எழும் ; 
பூதம் ஓர் ஐந்தும் , காவிக் 

கல்லுடன் புகலும் நாற்பேர் ; 
வேதிகை பலகை , திண்ணை ; 

வெதிர் என்ப செவிடு , வேணு ; 


கேதுவே சிகி , பதாகை ; 

கிள்ளை தான் குதிரை ; தத்தை . 


115 . 


கதுப்பே ஆண்மயிரும் , பெண்பால் 

மயிரொடு , கவளும் முப்பேர்; 
விதப்பே கம்பிதம் , மிக்கு ஆகும் ; 

வித்தம் பொன் , பழிப்பு, ஞானம் ; 
ஆதிர்ப்பு ஒலி , நடுக்கம் என்ப ; 

அகப்பாவே புரிசை , மேடை ; 
ஒதுக்கமே நடை , மறைப்பு ஆம் ; 

ஒருத்தல் ஆண்விலங்கு , வேழம் . 


116 . 


பத்திரி பறவை , காளி , 

பரி , இலை , பாணம் ஐம்பேர் ; 
அத்தரி கழுதை , விண் , ஒட் 

டகம் , அசலம் , அம்பு ஆம் ; 
சத்தியே உடை , வேல் , கான்றல் , 

குடை , வலி , துவசம் தான் ஆம் ; 
சுத்தியே அகல் , வெண்சங்கம் , 

சுத்தம் , ஓர் கருவிக்கும் பேர் 


65 O 


தகர எதுகை 


117 . 


புத்தன் மால் அருகன் , சாத்தன் ; 

பூழில் தான் அகில் , பூமிப்பேர் ; 
புத்தனே புதுமை , தே ஆம் ; 

பூட்கை தோல் , மேற்கோள் , யாளி; 
தைத்தல் துன்னம் , கைத்தல் பேர் ; 

சாறு கள் , விழவு , தாறு ஆம் ; 
முத்தமே பிரியம் , ஓட்டம் , 

மருத நன்னிலம் , முத்து ஆமே . 


118 . 


அத்தனே மூத்தோன் , தந்தை , 

அரனொடு , குருவும் நாற்பேர் ; 
சித்தமே திடம் , உள்ளப்பேர் ; 

சேகரம் தலை , மா , ஏர் ஆம் ; 
கைத்தலே சினம் , கைப்பு ஆகும் ; 

கஞறலே பொலிவு , கன்றல் ; 
சித்து என்ப சயமே , ஞானம் ; 

செய் என்ப நிலம் , ஏவல் பேர் . 


119 . 


உத்திரம் சித்திரம் சேர்ந்து 

ஒளிரம் இல்லுறுப்போடு , ஓர்நாள் ; 
பைத்தலே முனிவி னோடு , 

பசுத்தலும் , பகரல் ஆகும் ; 
மத்திகையே சம்மட்டி , 

சுடர் நிலைத்தண்டு , மாலை ; 
மத்து என்ப தயிர்மத்தோடு , 

மத்தமும் இருபேர் ஆமே . 


0 66 


சூடாமணி நிகண்டு - 


120. மதர்வு மேவுதல் , வனப்பு , 

வலி , இடம் , மிகுதி , ஐம்பேர் ; 
புதவு என்ப கதவு , ஓர்புல் ஆம் ; 

புணர்ச்சி யே கலவி கூடல் ; 
சிதர் உறி , திவலை , வண்டு , 

சீலையின் நுனி நாற்பேரே ; 
அதர் வழி , புழுதி , ஆட்டின் 

அதரும் , நுண்மணலும் ஆமே . 


121 . 


முதலை செங்கிடை , இடங்கர் , 

முருந்து என மொழியல் ஆகும் ; 
ஆதம் இறங்குதல் , பாதாளம் , 

கீழும் என்று அறையும் முப்பேர் ; 
கதி நடை , விரைவே , நான்கு 

கதியொடு , கதியும் காட்டும் ; 
மதம் இபமதம் , செருக்கு ஆம் ; 

மாயையே மாயம் , சத்தி . 


122. பீதமே சாந்து , மஞ்சள் 

பிங்கலத்தொடு , பொன்மைப் பேர் ; 
பேதை ஓர் பருவம் , மூடன் , 

பெண் , தரித்திரனே நாற்பேர்; 
வாதுவர் யானைப் பாகர் , 

வயப்பரிமா வடிப்போர் ; 
மூதிரை ஆதிரைப் பேர் ; 

முக்கணன் பேரும் ஆமே. 


67 O 


நகர எதுகை 


123. தாதியே பரணி நாளும் , 

அடிமையும் இருபேர் காற்றும் ; 
போதுதான் காலம் , பூ ஆம் ; 

போர்வை தோல் , கவசம் , மீக்கோள் ; 
சாதமே திடம் , பதப்பேர் ; 

தகைமை ஏர் , இயல்பு, பீடு ஆம் ; 
வீதலே கெடுதல் , சாவே ; 

இலம்பாடும் விளம்பும் முப்பேர். 


நகர எதுகை 


124. இந்தனம் மிசையே , காட்டம் , 

எரியிடு கனலும் ஆகும் ; 
சந்தமே நிறம் , வனப்புச் , 

சாற்றிய கவிதை , சாந்தம் ; 
கந்தம் இந்தியம் , பகுத்தல் , 

கழுத்தடி , கிழங்கு , நாற்றம் ; 
மந்திரம் விகாரம் , கோயில் , 

வாசியின் குழாம் , வீடே , கள் . 


125. அந்தில் ஆங்கு அசை , இடப்பேர் ; 

அணவலே அணுகல் , புல்லல் ; 
சந்தியே அந்தி , மூங்கில் , 

சதுக்கமும் , இசைப்பும் அப்பேர் ; 
நந்தியே சிவனும் , ஏறும் , 

நந்தியீச் கூரனும் முப்பேர் ; 
உந்தி தேருருளே , யாறே , 

உவரி , நீர்ச்சுழியே, கொப்பூழ் . 


0 68 


சூடாமணி நிகண்டு . 


126. கந்து பண்டியுள் இரும்பும் , 

கம்பமும் , யாக்கை மூட்டும் ; 
கந்துகம் குதிரை , பந்து ஆம் ; 

கனம் என்ப புயல் , பாரப்பேர் ; 
பந்து கந்துகமும் , மட்டுப் 

படநீர் தூம் துருத்தியும் பேர் ; 
குந்தளம் மாதர் ஓதி , 

குழற் கொத்துக் , குருளை முப்பேர் . 


127. வேந்தனே அரசன் , திங்கள் , 

வியாழன் , இந்திரன் , ஆதித்தன் ; 
காந்தாரம் இசை , காடு என்ப ; 

காழகம் கருமை , தூசு ஆம் ; 
ஏந்தலே பெருடை , மேடு ஆம் ; 

எஃகு உருக்கொடு , வேல் , கூர்மை ; 
கூந்தல் பெண்மயிர் , பீலிப்பேர் ; 

குவலயம் குவளை , பூமி . 


128. ஆந்தரம் முடிவு , பேதம் , 

அண்டமோடு , இடை நாற்பேரே ; 
கந்தரம் என்ப மேகம் , 

கழுத்தொடு , மலைமுழைப்பேர் , 
மந்தாரம் தருமரம் , செவ் 

வரத்தமும் ஆகும் என்ப ; 
சிந்துரம் புளியே , யானை , 

செங்குடை , திலகம் , செம்மை . 


69 O 


நகர எதுகை 


129 . 


கந்தருவம் பண் , வாசி ; 

கவந்தம் என்பது நீர் , மட்டை ; 
குந்தமே ஒரு வியாதி ; 

குருந்தொடு , குதிரை, கைவேல் ; 
செந்து ஓர் நரகம் , ஓரி , 

சீவனோடு , அணுவும் நாற்பேர் ; 
சிந்து நீர் , மூச்சீர் , ஆறு , 

கடல் , குறள் , ஒருதேசப்பேர் . 


130 . 


அந்தி முச்சந்தி , பாலை , 

யாழிசை, இரவு , மாலை ; 
நந்து என்ப நத்தை , சங்கு ஆம் ; 

நாறுதல் மணம் , உண்டாதல் ; 
மைந்தனே திறலோன் , சேய் ஆம் ; 

வசந்தமே வேனில் , வாசம்ம் 
வந்தியர் புகழ்வோர் பேரும் , 

மலடிகள் பேரும் ஆமே . 


131 . 


விந்தம் ஓர் எண்ணும் , வெற்பும் ; 

விருத்தமே வட்டம் , மூப்பு , ஆம் ; 
அந்தணர் அறவோர் , பார்ப்போர் ; 

அணி படைவகுப்பு , அணிப்பேர் ; 
அந்தகன் குருடன் , கூற்று அம் ; 

அங்காரகன் தீச் செவ்வாய் ; 
மந்தனே சனி , கூர்ப்பு இல்லா 

மனுடனும் இருபேர் ஆமே . 


0 70 


சூடாமணி நிகண்டு - 


பகர எதுகை 


132 . 


உப்பு மெல்லியவர் ஆடல் , 

உவர் , கடல் , இளிடை நாற்பேர் ; 
செப்பமே நடுநிலைப்பேர் , 

தெருவொடு , நெஞ்சும் ஆகும் ; 
துப்பு அரக்கு , ஊற்றம் , தூய்மை , 

துகிர் , பகை , அனுபவப் பேர் ; 
கப்பணம் இரும்பிற் செய்த 

நெருசில் முள் , கைவேல் ஆமே . 


133 . 


தாபரம் மலைபோல் நிற்றல் , 

சடமொடு , தருவும் மூப்பேர் ; 
நீபம் உத்தரட்டாதிப் பேர் , 

நிமித்தம் , நீர்க்கடம்பும் ஆகும் ; 
யூபமே கவந்தம் , வேள்விக்கு 

உறுதம்பம் , படைவகுப்பு ஆம் ; 
சாபமே சபித்தல் , வில் ஆம் ; 

தளிமமே அழகு , மெத்தை . 


134. சிப்பு என்ப கதவின் தாழும் , 

சீவு சங்கமும் ஆம் என்ப ; 
நாப்பண் என்பது தேர்த்தட்டு , 

நடுவும் , யாழுறுப்பும் முப்பேர் ; 
காப்பு என்ப காவலோடு , 

கதவும் , வெண்ணீறும் ஆகும் ; 
யாப்பு என்ப கவிதை , கட்டு ஆம் ; 

இறால் தேன்கூடு , எருது , மீனே . 


71 0 


மகர எதுகை 


135 . 


மகர எதுகை 
சமன் யமன் , நடுவும் ஆகும் ; 

சலம் என்ப வயிரம் , நீர் , பொய் ; 
கமலம் , நீர் வனசமும் பேர் ; 

கலாம் சினம் , கொடுமை ஆகும் ; 
குமரி காற்றாழை , கன்னி , 

கொற்றவை , காளிக்கும் பேர் ; 
ஞமலி நாய் , மயில் , கள் என்ப ; 

நானை கள்ளும் , மலர்மொட்டும்பேர் . 


136 . 


சாமம் ஓர் வேதம் , பச்சை , 

சாமமே , கருமை நாற்பேர் ; 
வாமமே குறள் , இடப்பால் , 

வனப்பொடு , தொடையும் ஆமே ; 
பூமலர் வனப்புக் கூர்மை , 

பொலிவொடு , பிறப்புப் பூமி ; 
ஏமமே சேமம் , காவல் , 

இன்பம் , பொன் , இரவே , மையல் . 


137 . 


உம்பரே தேவர் ஆகும் , 

உயர்நிலமுடன் மேலும் பேர் ; 
வம்பு என்ப புதுமை , கச்சு , 

மணம் , நிலையின்மை நாற்பேர் ; 
கும்பமே குடம் , இராசி , 

கும்பி மத்தகமும் ஆகும் ; 
தும்பு என்ப சிம்பு , தோடு ஆம் ; 

சுகம் என்ப கிளியே , இன்பம் . 


0 72 


சூடாமணி நிகண்டு , 


138 . 


ஆம்பல் வேண் , கள்ளுக் கவ்வை ; 

அல்லி , வங்கியமே , யானை ; 
தாம்பல் கம்புதல் , பழம்பூ , 

தமிழ் என்பது இளிடை , நீர்மை ; 
தாம்பு என்ப கயிறுதானே , 

தாமணி தனக்குர் பேர் ஆம் ; 
காம்பு வேண் , மலர்த்தாள் பட்டே ; 

கடி மலர்க் கொம்பே நாற்பேர் . 


139 . 


அம்மையே வருபிறப்பும் , 

அழகும் ஆம் , தாயும் ஆகும் ; 
சும்மை என்பதுவே நெற்போர் ; 

நாடு , ஒலி , சுமையும் சொல்லும் ; 
செம்மை செவ்வையும் , சிவப்பும் ; 

திரிதலே உலாவல் , கேடு ஆம் ; 
கொம்மையே இளமை , வட்டம் , 

கொங்கை , கைகுவித்துக் கொட்டல் . 


140. அம் அழகு , அசைச் சொல் , நீர் ஆம் ; 

அழனம் தீ , பிணமும் ஆகும் ; 
கம் என்ப தலை , ஆகாயம் , 

கனம் , கால் , நீர் , விதி , வெளுப்பு ; 
செம்மலே பழம்பூ , ஈசன் , 

சினேந்திரன் , இறந்தோன் , மைந்தன் ; 
கம்மியர் கைவினைப் பேர் , 


கண்ணாளர் தாமும் ஆமே. 


73 0 


மகர எதுகை 


141 . 


வாமனம் குறள் , புராணம் , 

மாதிரக் கயத்தில் ஒன்று ஆம் ; 
காமரம் அத்த நாளோடு , 

அடுப்பு , இசைப் பொதுவும் காட்டும் ; 
நேமி சக்கரம் , பார் , வட்டம் , 

நேமிப்புள் , கடல் ஐம்பேரே ; 
தேம் என்பது இடம் , தித்திப்புத் , 

தேன் , நாற்றம் , திசை , தேசப் பேர் . 


142. தாமம் வெற்பு , ஒழுங்கு , கொன்றை , 

சாந்து , ஒளி , நகரம் , தாம்பு ; 
பூமணிக்கோவை , மாலை , 

பொருகளம் , கரி , ஈராறு ஆம் ; 
சோமன் ஓர் வள்ளல் , இந்து ; 

கரும்பு என்ப மலையும் , வண்டும் ; 
சாமியே முதல்வன் , செவ்வேள் , 

தலைவி , ஆசான் , வெறுக்கை . 


143. குமுதமே அடுப்பு , ஓர் திக்கின் 

குஞ்சரம் , ஒலி , வெண்ணெய்தல் ; 
சிமயமே மலை , வெற்பு , உச்சி 

தீத் தியே , நரகு , தீங்கு ஆம் ; 
அமறலே பொலிவு , துன்னல் ; 

அரில் தூறு , பிணக்கம் , மாசு ; 
சிமிலியே குடுமி , சிக்கம் , 

சிள்வீடுதானும் ஆமே. 


O 74 


சூடாமணி நிகண்டு 


144. சம்புவே இரவி , நாவல் , 

சங்கரன் , அயன் , மால் , ஓரி ; 
தும்பியே களிறு , வண்டு ஆம் ; 

துன்னலே செறிதல் , சேர்தல் ; 
கம்புளே சங்கு , சம்பங் 

கோழி என்று இருபேர் காட்டும் ; 
அம்பரம் கடல் , விண் , தூசு ஆம் ; 

அண்ணலே தலைவன் , பீடு . 


145 . 


கிம்புரி முடி , தந்தப்பூண் ; 

கேட்டைதான் முகடி , ஓர்நாள் ; 
கும்பி சேறு , ஆனை , பூதி ; 

குலைதான் செய்கரை , காய்க்கொத்து ஆம் ; 
உம்பல் ஆண்விலங்கு , வேழம் , 

உயர்குலம் , எழுச்சிக்கும் பேர் ; 
அம்பலே பழிச்சொல் , இல்லோர் 

அறிந்து அலர்தூற்றல் ஆமே. 


146 . 


கம்பலை அச்சம் , ஓசை ; 

கம்பிதம் , துன்பம் நாற்பேர் ; 
செம்புலம் பாலை சேரும் 

திணை , செருக்களம் இரண்டும் ஆம் ; 
தம்பமே கவசம் , தூண் ஆம் ; 

சமழ்த்தலே வருத்தம் , நாணம் ; 
கம்பமே நடுக்கம் , தம்பம் ; 

கந்தனே அருகன் , செவ்வேள் . 


75 O 


மகர எதுகை 


147. அமரரே விபுதர் , தெவ்வர் ; 

அவந்தி தான் கிளி , ஓர்ஊர் ஆம் ; 
அமுது பால் , தேவருண்டி; 

ஆகும் இன்சுதையும் முப்பேர் ; 
அமலையே ஆரவாரம் , 

அயினியோடு , உமையும் முப்பேர் ; 
தமம் இருள் , இராகுவின் பேர் ; 

சார்ங்கம் விற்பொது , மால்வில் ஆம் . 


148. அம்பிரம் புளிமா , தேமா 

ஆம் புளிப்பினுக்கும் அப்பேர் ; 
சாம்பு பொன் , பறை ஆம் என்ப ; 

தாண்டவம் கூத்தே , தாவல் ; 
பாம்பு என்ப கரை , மராளம் ; 

பை அராப்படமே , பச்சை ; 
ஆம்பியே ஒலி , காளான் ஆம் ; 

அயிராணி உமை , இந்திராணி . 


149 . 


காமனே வாசவன் , வேள் , 

கழுதும் , திப்பிலியும் ஆகும் ; 
காமமே விரகம் ஆசை ; 

கணிச்சி தான் மழுவே , தோட்டி ; 
பூமனே பிரமன் , செவ்வாய் ; 

புரையோரே கீழோர் , மேலோர் ; 
சேமமே காவல் , இன்பம் ; 

தெக்கிணம் வலம் , தெற்கு ஆகும் . 


O 76 


சூடாமணி நிகண்டு - 


150 . 


காமுகன் விடன் , வேள் , மால் ஆம் ; 

காது என்ப கொலையும் , காதும் ; 
கோமளம் பக , வனப்புக் , 

கூறிய இளமைக்கும் பேர் ; 
நாமம் ஆம் கலித்தல் மிக்கு , 

நற்பொலிவு, எழுச்சி , ஓசை ; 
மாமையே நிறம் , வனப்பு ஆம் ; 

மலயசம் சந்தம் , தென்றல் . 


யகர எதுகை 


151 . 


காயம் மெய் , விண் வெண்காயம் ; 

பெருங்காயம் , கறி , கரித்தல் ; 
நேயம் , நெய் , எண்ணெய் , அன்பு, ஆம் ; 

நிறம் என்ப மருமம் , காந்தி ; 
ஆயமே கவற்றின் தாயம் , 

ஆதாயம் , மாதர் கூட்டம் ; 
சாயல் என்பது மேம்பாடு , 

தரும் அழகுடனே , மென்மை . 


152 . 


லயம் நீர் , புட்பொது , வலிப்பேர் ; 

வயல் வெளி, பழனமும் பேர் ; 
சயம் வெற்றி , சருக்கரைப் பேர் ; 

சடம் உடல் , வஞ்சம் , பொய் ஆம் ; 
நியமமே நியதி , வீதி , 

நிச்சயம் , நகரம் , கோயில் ; 
இயம் என்ப ஒலியே , வார்த்தை , 

வாச்சியம் இம்முப் பேரே . 


77 O 


யகர எதுகை 


153. அயம் என்ப நீர் தடாகம் , 

ஆட , வெம்பரி , இரும்பு ஆம் ; 
சயம் மென்மை , குளமே , ஆழம் , 

களிறு , கீழ் , பெருமை , தேய்வு ஆம் ; 
பயம் என்ப கதை , நீர் , அச்சம் , 

பாலொடு , பயன் பேர் ஐந்தே ; 
அயனமே வழியின் நாமம் , 

ஆண்டனில் பாதிக்கும் பேர் . 


154 . 


பயிர் ஒலி , பயிரே , பைங்கூழ் , 

பறக்கும் புட்குரல் இந்நாற்பேர் ; 
கயினியே அத்த நாளும் , 

கைம்மையும் இருபேர் காட்டும் ; 
வயிரமே செற்றம் , கூர்மை , 

வச்சிரம் , ஓர்மணியே , சேகு ; 
கயில் பிடர்த்தலையே, பூணின் 

கடைப்புணர்வு இருபேர்தானே 


. 


155. ஐயமே பிச்சை ஏற்கும் ஓடு , 

அனுமானம் , பிச்சை ; 
ஐயனே மூத்தோன் , சாத்தன் , 

அப்பன் , ஈச்சுரன் நாற்பேரே ; 
தொய்யலே உதவும் , சேறும் , 

துயரமும் , மகிழ்ச்சியும் பேர் ; 
மொய் செருக்களம் , போர் , யானை , 

மூசல் , வண்டொடு , திரள் பேர் . 


O 78 


சூடாமணி நிகண்டு - 


156 . 


வயவனே வீரனோடு , 

வலியான் , காதலனும் ஆகும் 
குயிறலே செறிதல் , கூவல் 

குடைதல் , பண்ணுதல் நாற்பேலே ; 
வயின் இடம் , உதரம் , வீடு ஆம் ; 

வயாக் கரு , வருத்தம் , காதல் ; 
மயல் செத்தை , மயக்கம் , பேய் ஆம் ; 

மறவ ரே வயவர் , வேடர் . 


157. குயிலே கோகிலமும் , சொல்லும் , 

கொண்மூவும் , துளையும் நாற்பேர்; 
வயமாவே , குதிரை , சிங்கம் , 

மதகரி , புலியும் ஆகும் ; 
வியல் என்ப விசாலம் , பீடு ஆம் 

வேய் துளை , ஒற்று , மூங்கில் ; 


மயிலையே மீனராசி 


மீன் இருளாட்சி முப்பேர் . 


158. சயிந்தவம் குதிரையோடு , 

தலையும் , இந்துப்பும் ஆகும் ; 
குயம் தனம் , இளமையோடு , 

கூர் அரிவாளும் முப்பேர் . 
நயந்தானே நண்பன் , கொண்கன் ; 

நலம் விருச்சிகமே , நன்மை , 
பயம்பு என்பது ஆனை விழும் 

படுகுழி , பள்ளம் ஆமே . 


79 O 


யகர எதுகை 


159. இயல் நடை , தமிழ் , சாயல்பேர் ; 

ஏல்வையே பொழுது , வாவி ; 
குய என்ப கறிகரித்தல் , 

குளிர் நறும்புகை இரண்டு ஆம் ; 
செயிர் என்ப சினம் , குற்றப்பேர் ; 

சேடி விஞ்சையர் ஊர் , பாங்கி ; 
உயவை நாக்கணமே , முல்லை , 

உற்ற கான்யாறும் ஆமே . 


160 . 


செய்யலே ஒழுக்கம் , காவல் , 

சேறு , செய்வினை நாற்பேரே ; 
நெய்தலே கடல் சார்பூமி , 

நெய்தற்பூமி , சாபறைப்பேர் ; 
வெய்யோன் ஆதவனே , தீயோன் , 

விரும்பினன் தனக்கும் அப்பேர் ; 
ஐயையே உமையாள் , துர்க்கை , 

மகள் , அருந்தவப்பெண் , ஆசான் . 


161 . 


ஐ அழகு இடைச்சொல் , கோழை , 

அரசனோடு , இருமல் , சாமி ; 
மை என்பது அஞ்சனம் , கார் , 

மலகு , இருள் , ஆடு , மாசு ஆம் ; 
கை இடம் , படையுறுப்பு , ஒப்பனை , 

செங்கை , சிறுமை , சீலம் ; 
வையம் தேர் , ஏறு , உரோணி , 

வசுந்தரை , சிவிகை , ஊர்தி . 


O 80 


சூடாமணி நிகண்டு - 


162 . 


சேய் குகன் , இளமை , தூரம் 

செம்மை , சேண் , சிறுவன் , செவ்வாய் ; 
வாய் குழல் , இடம் , வாய்மைப்பேர் ; 

மாருதி அனுமன் , வீமன் ; 
ஆய்தலே நுணுக்கம் , தேர்தல் ; 

ஆறு என்ப வழி , நதிப்பேர் ; 
வேய்தல் சூடுதல் , மூடல் பேர் ; 

விநாயகன் அருகன் , முன்னோன் . 


163 . 


அயிர் கரும்பின் தேம் கட்டி , 

ஆன்ற நுண்மயலே , நுண்மை ; 
செயல் தொழில் , ஒழுக்கம் , என்ப ; 

தெய்வமே கடவுள் , ஊழ் ஆம் ; 
நயம் என்ப மகிழ்ச்சி , இன்பம் , 

நன்மை , நற்பயன் நாற்பேரே ; 
பெயர் என்ப பெருமை , கீர்த்தி , 
பேசும் நாமப்பேர் ஆமே . 

. 


ரகர எதுகை 


164 . 


சிரகமே கரகம் ஆகும் , 

சென்னியிற் சோடும் அப்பேர் ; 
கரகமே ஆலங்கட்டி 

கமண்டலம் , துணி , நீர் , கங்கை ; 
மரபுதான் முறைமை , தொன்மை ; 

மறல் என்ப பிணக்கும் , கூற்றும் ; 
சரபம் எண்காற்புள் என்ப , 

வரையாடு தானும் ஆமே . 


81 O 


ரகர எதுகை 


165. இரதமே புணர்ச்சி , சூதம் , 

இன்சுவை , அரைஞாண் , பொற்றேர் ; 
அரணமே கவசம் , வேலி நாற்பேர் ; 

அணிமதில் , வேலி நாற்பேர் ; 
கரணம் எண் , மனாதி , கூத்துக் , 

கலவி , காரணம் ஐம்பேரே ; 
சரணம் தாள் , மறைபுகல் பேர் ; 

தன்னம் ஆன் கன்றே , அற்பம் . 


166. உரம் எ 
உரம் என்பவலியே ஞானம் , 

ஊக்கமே , மார்பு நாற்பேர் ; 
சிரம் என்ப நெடு காலப்பேர் , 

சென்னியும் அன்னதே ஆம் ; 
புரம் என்ப புரி , முன் மெய்ப் பேர் ; 

புரவலன் வள்ளல் , வேந்தன் ; 


கரம் என்ப கிரணம் , செங்கை , 


கழுதை , நஞ்சு , இறுத்தலும் பேர் . 


167 . 


அரவம் நூபுரம் , பாம்பு , ஓசை ; 

ஆய்வு என்ப வருத்தம் , ஆய்தல் ; 
பரவை வாரதி , பரப்புப் 

பங்கயமாதின் கூத்தே ; 
இரலையே கலை ஊதுங்கொம்பு 

இரண்டுடன் , முதல் நாள் என்ப ; 
அரசுமன் இராச்சியப்பேர் ; 

அம்பி நாவாயே , தெப்பம் . 


0 82 


சூடாமணி நிகண்டு 


168. அரம்பை தெய்வப்பெண் , வாழை ; 

ஆணுவே இரதம் , நன்மை ; 
சரம் தனி மணிவடம் , போர் , 

சாயகம் , நாணற்புல் பேர் ; 
நரந்தம் என்பது நாரத்தை , 

நாறும் கத்தூரிக்கும் பேர் ; 
சுருங்கையே கரந்து பன்னும் 

கற்படை , நுழைவாயில் பேர் . 


169. ஆரமே பதக்கம் , முத்தம் , 

ஆத்தி , சந்தனமே , மாலை ; 
வாரம் நீர்க்கரையே , அன்பு ; 

மலைச்சாரல் , கிழமை பங்கு ஆம் ; 
தாரம் வல்லிசை , நா , வெள்ளி , 

தலைவி , ஓர் இசை , கண் என்ப ; 
கோரம் சோழன்மா , வட்டில் , 

கொடுமை , பூமொட்டு , வாசி . 


170 . 


இராசியம் மறைவே , யோனி , 

இறப்பு என்ப , மிகுதி , போக்கு ஆம் ; 
பராகமே இரேணு ஆகும் , 

பரிமள மலர்த்தூளும் பேர் ; 
துரோணமே சிம்புள் , காக்கை , 

தும்பை , வில்லொடு , பதக்கு ஆம் ; 
இராகமே கீதம் , செம்மை , 

இச்சையே , நிறமும் ஏற்கும் . 


83 O 


ரகர எதுகை 


171 . 


பரி பரி , சுமத்தல் , வேகம் , 

பாதுகாத்திடல் , வருத்தம் ; 
புரி வளை , விரும்பல் , செய்தல் , 

புரத்தொடு , கயிறு , கட்டு ஆம் ; 
பரிதலே அறுத்தல் , அன்பு , 

பகர்ந்திடில் இரங்கலும் பேர் ; 
வரி சுணங்கு , எழுத்துப் , பாட்டு , 

வாரிதி இறையே , நெல்லு . 


172. சரிதரவளை , வழிப்பேர் ; 

சராவமே அகல் , சலாகை ; 
கரியவன் சனியின் பேர் ஆம் , 

கண்ணன் , இந்திரனும் ஆமே ; 
பரிகமே கிடங்கு , மேடை , 

பகர்மதில் , கணையம் நாற்பேர் ; 
கரில் குற்றம் காழ்த்தலும் பேர் , 

காதை சொல் , கதையும் ஆமே . 


173. மூரி ஏறு , எருமை , ஆற்றல் , 

முறை , பீடு , நெரிவும் ஆமே ; 
வாரி நீர் , கதவு , வெள்ளம் , 

மதில் , கடல் , வருவாய் , வட்டை ; 
நாரி பன்னாடை , பெண்ணே , 

நறவு , வில்நாணி நாற்பேர் ; 
பாரி ஓர் வள்ளல் , கட்டில் , 

பாரி , கள் , தூது , முந்நீர் . 


O 84 


சூடாமணி நிகண்டு . 


174 . 


அருகலே சுருங்கல் , சார்தல் ; 

அமுதமே சுதை , நீர் , மோக்கம் . 
பொருளே சொற்பொருள் , பல்பண்டம் , 

பொன் , பண்பு, பிள்ளை , வாய்மை ; 
குரு நிறம் , ஓர் நோய் , தேயம் 

குரவன் , பாரம் , வியாழன் ; 
அருணம் என்பது , மான் , செம்மை , 

ஆடு , எலுமிச்சை , நாற்பேர் . 


175. முருகு கள் , இளமை , நாற்றம் , 

முருகவேள் , விழா , வனப்பு ஆம் ; 
மருமானே மருமகள் பேர் ; 

வழித்தோன்றல் பேரும் ஆமே ; 
ருசு பண்டியுள் இரும்பு , 

செவ்வை என்று இருபேர் என்ப ; 
கருமையே பெருமை ஆகும் , 

கறுப்பொடு , வலியும் ஆமே . 


176. கிருத்திமம் தோலே , பண்ணல் , 

கெட்ட பொய் , விட்ட பூதம் ; 
விருத்தியே தொழில் , இலாபம் , 

விரிபொருள் , வளர்ச்சிக்கும் பேர் ; 
துருத்தி ஆற்றிடைக்குறைப்பேர் , 

தோலும் ஆம் , துட்டைக்கும் பேர் ; 
அரத்தமே இரத்தம் , செம்மை , 

அரக்கொடு , உற்பலம் , கடம்பு . 


85 ) 


ரகர எதுகை 


177 . 


சீர் செல்வம் , தாளவொத்துச், 

சீர்த்தி , கா , தண்டே பாரம் ; 
தார் கொடிப்படை , பூத் , தண்டு , 

தாமம் , கிங்கினியின் கோவை 
சூர் என்ப நோயே , அச்சம் , 

அஞ்சாமை , அணங்கும் சொல்லும் ; 
கார் நீர் , வெள்ளாடு , மேகம் , 

கறுப்பு , இருள் , மாரிக்காலம் . 


178. ஆர் கூர்மை , ஆத்தி , தேரின் 

அகத்துறு கதிரும் ஆகும் ; 
பீர் என்ப முலையிற் பாலும் , 

பீர்க்கொடு , பசலைக்கும் பேர் ; 
வார் என்ப நெடுமை , கச்சு , 

மன்னும் நீர் , நேர்மை நாற்பேர் ; 
நேர் சமம் , ஈதல் , பாதி 

நெடில் , உடன்பாடு , நுட்பம் . 


179 . 


அருணன் சூரியன் , தேர்ப்பாகன் , 

ஆதித்தன் , புதன் முப்பேரே ; 
வருணமே குலம் , நீர் , ஆகும் ; 

மகன் என்ப சிறந்தோன் , மைந்தன் ; 
கரணி பார் , இரவி , வெற்பு , ஆம் ; 

தையல் பெண் , அழகும் ஆகும் ; 
கரிணியே முழையும் , வெற்பும் , 

களிற்றொடு , பிடியும் காட்டும் . 


0 86 


சூடாமணி நிகண்டு 


180 . 


மாரியே விளிவு , கள்ளு , 

வடுகி , நோய் , மேகம் ஐம்பேர்; 
ஓரி ஆண்மயிர் , ஓர்வள்ளல் , 

முதுநரி , முசு என்று ஓதும் ; 
காரி ஓர் வள்ளல் , ஐயன் , 

கடு , வனி , வடுகன் , காக்கை ; 
தூரியம் இடபம் , ஆடை , 

துந்துபி , எழுதுங்கோலே . 


181. 


பிரமமே வேதம் , வேள்வி , 

மந்திரம் , பிரமன் , மாலோடு , 
இரவி , தீ , முனிவர் , முத்தீ , 

ஈசன் , அம்புலி , பன்னொன்றே ; 
அரசனே வியாழன் , மன் ஆம் ; 

அம்பணம் தோணி , யாமை ; 
குரல் கதிர் , சிறகு மாதர் 

கூந்தல் , யாழ்நரம்பு நாற்பேர் 


182 . 


தோரை நெல்விகற்பம் , மூங்கில் 

அரிசி , கைவரை சொல் முப்பேர் ; 
ஆரையே மதில் , புற்பாய் ஆம் ; 

அகலுளே பரப்பு , ஊர் , நாடே ; 
ஓரையே மாதர் கூடி 

விளையாடலுடன் , இராசி ; 
தாரை கண் , மழை , நேரோடல் ; 

தாரகை , வழியே, கூர்மை . 


87 O 


ரகர எதுகை 


183. ஊர்தி தேர் , விமானம் , பாண்டில் , 

உம்பலே , சிவிகை, பாய்மா ; 
ஆர்வமே நரகம் , அன்பு ; 

அகலம் மார்பொடு , விசாலம் ; 
ஆர்வலர் கொண்கர் , அன்பர் ; 

அணு என்பது உயிர்நுண்மைப்பேர் ; 
ஆர்தலே நிறைதல் , உண்டல் ; 

அகளம்தான் மிடா , நல்தாழி . 


184 . 


பாரமே கவசம் , தோணி , 

பல்லணம் , பொறையினோடு , 
நீருறு கரை , வன்பாரம் , 

நிறை , தரை நிகழ்த்தும் எண்பேர் ; 
சூரனே இரவி , தீ நாய் ; 

துகள் என்ப குற்றம் , தூள் ஆம் ; 
சாரங்கம் மானும் , வண்டும் , 

சாதகப்புள்ளும் ஆமே. 


185 . 


ஆரல் கார்த்திகை நாள் , செவ்வாய் , 

அரண் உறுப்பு , ஒருமீன் நாற்பேர் ; 
சாரலே மருதயாழின் - 

இசையொடு , சைலப்பக்கம் ; 
மூரலே நகை , பல் , சோறு ஆம் ; 

முரம்பு என்பமேடு , பாறை ; 
கூரல் புரட்சிறகு ; மாதர் 

ஓதியும் இருபேர் கூறும் . 


0 88 


சூடாமணி நிகண்டு - 


186 . 


சாரிகை பூவை , சுங்கம் , 

சுழல்காற்றுத் தானும் ஆகும் ; 
காரிகை அழகு , பெண்ணே , 

கலித்துறை, ஓர் நூற்கும் பேர் ; 
வாரணம் கவசம் , கோழி , 

தடை , சங்கு , வாரி , கைம்மா ; 
பூருவம் முதுமை , முன்பு , 

கிழக்கு என்றும் புகலலாமே . 


187. ஏர் அழகு , உழுபெற்றப்பேர் ; 

இராசிதான் ஓரை , கூட்டம் ; 
பார் உலகம் , தேர்ப்பார் ஆம் ; 

பயல் பள்ளம் , பாதி , சிற்றாள் ; 
போர் அமர் , சதயத்தோடு , 

புகலும் நெல் முதலாம் கம்மை ; 
பிருவே அச்சமுள்ளோன் , 

பெயரொடு , புருவம் ஆமே . 


188 . 


அருப்பம் ஆரிடம் , நோய் , காடு ஆம் , 

அரணுடன் , ஊரும் அப்பேர் ; 
மரக்கால் ஆயிலியம் , சோதி , 

மாயவன் ஆடல் முப்பேர் ; 
நிரப்பு என்ப மிடி , நிறைப்பேர் ; 

நிறை அழியாமை , நீர்ச்சால் ; 
துருகமே அரண் , கத்தூரி , 

குங்கும் மரமும் சொல்லும் ; 


89 O 


ரகர எதுகை 


189. குருதியே சிவப்பு , இரத்தம் , 

குசன் எனக் கூறும் முப்பேர் ; 
பரிதியே ஊர்கோள் வட்டம் , 

பாற்கரன் , நேமி , நாற்பேர் ; 
சுருதியே ஒலி , வேதப்பேர் ; 

சுரம் அருநெறி , கான் , மார்க்கம் ; 
இரதி பித்தளை, பெண்யானை, 

மதன்தேவி , இச்சை, நாற்பேர் . 


190 . 


புரை குற்றம் , உவமை , இல்லம் , 

புழை , உயர்ச்சியிம் ஐம்பேரே ; 
விரை மணம் , சாந்து , தூபம் ; 

வீரைதான் துயரம் , வாரி ; 
நரை வெள்ளை , இவுளி , வெண்மை , 

நந்தி , நற்சவரி , நாரை ; 
சுரை கள் , ஆன்முலை , துளைப்பேர் ; 

துளும்பலே திமிறல் , துள்ளல் . 


191 . 


மருள் என்ப குறிஞ்சி யாழின் 

திறத்தொடு , மயக்கமும் பேர் 
இருள் ஒரு நரகம் , மையல் , 

இருளொடு , கருமை என்ப ; 
பொருநர் போர்த்தலைவர் , கூத்தர் , 

புரவலர் , பாணர் , வீரர் , 
இருபிறப்பு எயிலும் , பார்ப்பும் , 

இந்துவும் , புள்ளும் ஆமே . 


O 90 


சூடாமணி நிகண்டு 


192 . 


மருதமே ஒருமரம் , செய் , 

மருதம் , அந்நிலப்பாடல் பேர் ; 
எருவையே கொறுக்கை , கோரை , 

கழுகு , செம்பு , இரத்தம் என்ப ; 
தருமராசன்தான் புத்தன் , 

சண்டனோடு அருகன்தான் ஆம் ; 
கரி என்பது இருந்தை , சான்று , 

கறையடி , சேகு நாற்பேர் . 


- 


193 . 


கருவி பல்லியம் , துணைக்கா 

ரணங்கள் , யாழ் , தவசம் , ஈட்டம் , 
பொருவடைக்கலம் , தொடர்ச்சி , 

புயல் , பலவினைப்பேர் கூட்டம் , 
பரியின் பல்லணமே , ஆடை , 

கசை பதின்முப்பேர் பன்னும் ; 
சரிகையே கவசம் , வாள் ஆம் , 

துணை பிண்ணாக்கு , இறைச்சி , ஓசை . 


194 . 


குருகு புள் , இளமை , நாரை , 

கொல்லைமூக்குக் , கோழி , 
சரி , வெள்ளை , மூலநாள் , வா 

சந்தி ஒன்பான்பேர் சாற்றும் ; 
முரசே உத்தரட்டாதிப்பேர் , 

இயம் என்று மொழியலாமே ; 
தரளமே உருட்சி , முத்து ஆம் ; 

சார்வு என்பது இடமும் , பற்றும் . 


91 0 


ரகர எதுகை 


195. முரண் வலி , பகை ஆம் என்ப ; 

மொய்ம்பு தோள் , வலியும் ஆகும் ; 
உரை என்ப கிளவி , தேய்வு ஆம் ; 

உவாத் தந்தி , இளையோன் , பெளவம் ; 
ஞெரேல் ஒலி , விரைவும் ஆகும் ; 

நிதி இருநிதி , பொன் என்ப ; 
உருநிறம் , வடிவு , அட்டை ; 

ஓதனம் , சோறே , உண்டி. 


196. அரி கிளி , புணரி , மால் , தேர் , 

ஐம்மை , இந்திரன் , கால் , காந்தி , 
பரி , புகர் , பன்றி , சிங்கம் , 

பகை , புகை , பாயல் , சோலை , 
வரி , மதி , சேகு , தேரை , 

வானரம் , இயமன் , மூங்கில் , 
எரி , புரை , நிறம் , பொன் , பாந்தள் 

இரவி , கண் , வரி , தார் , பச்சை . 


197. அரிசி , நெற்கதிர் , கள் , கூர்மை , 

அளி , படைக்கலமே , ஈர்வாள் , 
அரிதலே , சயனம் , நேமி , 

அடல் , விசி , பறை , அரித்தல் , 
பரிபுரமதனுள் பெய்த பரலோடு , 

இவ் ஆறேழ் ஐந்து ஆம் 
ஆரிதமே பசுமை , திக்கு ஆம் ; 

ஆர்ப்பு ஒலி , சிரித்தல் பேரே . 


0 92 


சூடாமணி நிகண்டு 


198 . 


அருவியே மலைச்சார்வு ஆறு , 

அரிதினைத்தாளும் ஆகும் ; 
அரலையே கனி வித்து , ஆழி , 

மரல் , கழலையும் ஆம் என்ப , 
கரடமே மதம் பாய்கின்ற 

சுவட்டொடு , காக்கை ஆகும் ; 
சுரியல்தான் பெண்மயிர்க்கே 

சொல்லும் , ஆண்மயிர்க்கும் பேர் ஆம் . 


199 . 


திரு என்ப கமலை, செல்வம் , 

சிறப்பொடு முப்பேர் செப்பும் ; 
பரிவு என்ப துன்பம் , இன்பம் , 

பகரும் அன்பிற்கும் அப்பேர் ; 
கரையே நீர்க்கரை, சேர்வு ஆகும் ; 

கைத்து நீள்நிதி , வெறுப்பு ஆம் ; 
சுரகுரு மகவான் , தேவ 

மந்திரி இருபேர் சொல்லும் . 


200. அரற்றலே அழுகை , ஓசை ; 

ஐது என்ப விரைவு , நொய்து ஆம் ; 
இரத்தம் செந்நீர் , சிவப்பு ஆம் ; 

இலாங்கலி அலமி , தேன் , காந்தள் ; 
அரக்கு என்ப மெழுகு , கள்ளின் 

விகற்பமும் , சிவப்பும் ஆகும் ; 
அருச்சுனம் மருது வெண்மை ; 

அறிக்கைதான் அறிவு பற்று ஆம் . 


1930 


ரகர எதுகை 


201 . 


அரந்தை என்பது குறிஞ்சி 

யாழிசை , துன்பம் ஆகும் ; 
அருந்தலே அருமை , உண்டல் ; 

அளித்தல் தான் கொடுத்தல் , காத்தல் ; 
அரங்கம் ஆற்றிடைக்குறைப்பேர் , 

ஆடிடம் , சபையும் அப்பேர்; 
அரங்கு போரிடம் , வட்டாடும் 

இடம் , சபை , மனை , விகற்பம் . 


202. முருந்து என்ப மயிலின் தோகை 

முதல்முள்ளுத் , தவளம் ஆகும் , 
விருந்தமே கிளையின் கூட்டம் , 

விலங்கின் கூட்டமும் என்று ஆகும் ; 
குரங்கு வானரம் , விலங்கின் 

பொது , மிகு கோணல் ஆகும் ; 
எருந்து உரல் கிளிஞ்சில் என்பர் ; 

இடம் செல்வம் , விசாலம் , வாமம் . 


203. ஆரியர் மிலேச்சர் , நல்லோர் ; 

ஆன் என்பது இடைச்சொல் , ஆஆம் ; 
ஆரியே கதவு , சோழன் , 

அழகொடு , மேன்மைக்கும் பேர் ; 
காருகர் தந்துவாயர் , 

கடுங்கொலையாளர் , வண்ணார் ; 
தாரசாரி என்ப காளி, 

சண்முகன் தானும் ஆமே . 


0 94 


சூடாமணி நிகண்டு . 


204. சார்கடல் , ஒருதாரப்பேர் ; 

சான்றோன் மான் தலைநாள் , பானு; 
வேர் என்ப மரவேர் , வேர்வு ஆம் ; 

விழைச்சு நல் இளமை , போகம் ; 
பாராவாரம்தான் வாரி , 

கடற்கரை இருபேர் மன்னும் ; 
காரணர் ஒற்றர் என்பர் , 

சமண்முனிவர்க்கும் பேர் ஆகும் . 


205. அராகம் செந்நிறமே , பாலை 

யாழ் , முடுகியற்பாட்டு , ஆசை ; 
கரணுவே பிடியா னைக்கும் 

கடுங்கொலையானைக்கும் பேர் ; 
கிராணமே கிராணம் , மூக்கு அம் , 

கிளர் சிறுவட்டிலும் பேர் ; 
கரீரமே மிடா , அகத்தி , 

கரியின் பல்லடி , முளைப்பேர். 


லகர எதுகை 


206. புலவர் பாடுநரே , கூத்தர் , 

புதன் , உம்பர் , கவிகள் , ஓவர் ; 
வலவனே வெற்றியாளன் , 

மருவும் தேர்ப்பாகன் , மாயோன் ; 
அலகு நெற்கதிரே ஆதி , 

பலகறை , வளம்பு , எண் , ஏதி ; 
அலரி கண்வரி , அருக்கன் , 

, 
அழகு , ஒருமரம் , பூ ஆமே . 


95 o 


லகர எதுகை 


207. ஆலமே வடவிருக்கம் 

அடு நஞ்சோடு , அலர் பூ , நீர் ஆம் ; 
மூலம் வேர் , முதலே ஏது , 

முதிர்வுறு கிழங்கு , ஓர்நாள் ஆம் ; 
சீலமே குணம் , தண்டித்தல் , 

திகழ் சரித்திரம் முப்பேரே ; 
சாலமே வலை , சாலேகம் 

மராமரம் , சபை , மதில் பேர் . 


208. காலம் வைகறை , காலப் பேர் ; 

கலம் அலம் , யாழ் , பூண் , நாவாய் ; 
சாலகம் காலதர்ப் பேர் 

தானே , பூ மொட்டும் ஆகும் ; 
தாலம் உண்கலமே , நாவே , 

தராதலம் , பனையே நாற்பேர் ; 
ஆவல் ஆகுதல் , ஒலிப் பேர் ; 

அறுவை சித்திரைநாள் , ஆடை . 


209. இலம்பகம் அத்தியாயம் 

நுதற்சூட்டு என்று இருபேர் ஆமே , 
இலஞ்சி மா , வாவி , கொப்பூழ் , 

எயில் குணம் , மகிழே , ஏரி ; 
பலம்கனி , பயன் , காய் , சேனை , 

பழம் , கிழங்கு அறுபேர் ஆகும் ; 
அலங்கல் என்பது பூமாலை , 

அசைவொடு , தளிர் , இலங்கல் . 


0 96 


சூடாமணி நிகண்டு . 


210. 


ஒலி என்பது இடியே , காற்றே ,, 

ஓசை என்று ஆகும்முப்பேர்; 
ஒலியலே யாவம் , தோலும் , 

உடுத்த ஆடையும் , பைந்தாரும் ; 
கலுழியே கான்யாறு என்ப , 

கலங்கிய நீரும் ஆமே ; 
கலை மதி , பங்கு , தூசு , 

கல்வி , நூல் , இரலை , காஞ்சி . 


211 . 


பிலியே ஆலவட்டம் . 

பெருவரை , கலாபி , தோகை ; 
பாலிகை உதடு , வட்டம் , 

படைவாளின் முட்டியும் பேர் ; 
வேலி ஊர் மதில் , காவல்பேர் ; 

மெத்தை மெல்லணையே, சட்டை 
தோல் இபம் , வனப்பு , வார்த்தை , 

துருத்தி , தோற்பலகை ஐம்பேர் . 


212 . 


பாலை ஓர் மரம் , நிலம் , அந் 

நிலத்தினிற் பாடலும் பேர் ; 
வேளையே கடல் , அதற்கு 

மேவிய கரையே , காலம் ; 
மாலையே இரவோடு , அந்தி , 

மாலிகை , ஒழுங்கு நாற்பேர்; 
சாலையே குதிரைப் பந்தி , 

அறப்புறம் தானும் ஆமே . 


97 0 


லகர எதுகை 


213. அல்லி வெள்ளாம்பல் , காயா , 

அகவிதழ் ஆகமுப்பேர் ; 
அல் இரா , இருளே என்ப ; 

ஆகம் மார்பு , உடலும் ஆமே; 
சில்லியே வட்டம் , கீசை , 

தேருருள் , சிள்வீடு என்ப ; 
வல்லி ஆய்ப்பாட்டி வள்ளி 

வரைவொடு நிகளம் ஆமே . 


214 . 


இல் இல்லாள் , இல்லை என்றல் , 

இராசி , சா , இடம் , வீடு ஆறே; 
மல் வளம் , வலியினோடு , 

மாயவன் ஆடல் முப்பேர் ; 
சில்லை என்பது பிரண்டை , 

சிள்வீடு , தூர்த்தைக்கும் பேர் ; 
ஒல்லையே விரைவு , தொல்லை , 

கடுப்புடன் , சிறுபோது ஆமே . 


215 . 


வில் என்ப மூலநாள் ஆம் , - 

வெஞ்சிலை , ஒளியும் அப்பேர் ; 
வல் வலி , விரைவு சூது ஆம் ; 

மலர்தலே எதிர்தல் , தோன்றல் ; 
புல் புலி , புணர்ச்சி , புன்மை , 

புதல் , பனை , அனுட நாள் ஆம் ; 
கொல் என்பது அசைச்சொல் , ஐயம் , 

கொலை யே வலி , வருத்தம் நாற்பேர் . 


0 98 


சூடாமணி நிகண்டு 


216. மால் புதன் , பெருமை , மேகம் , 

மாயவன் , மயக்கம் , காற்றே ; 
ஆலோடு ஆல் இரண்டு சொல்லும் 

ஆம் என்பது ; அல்லவும் பேர் ; 
வால் வெண்மை , மிகுதி , தூய்து ஆம் ; 

வசந்தனே தென்றல் , காமன் ; 
சால்பு மாட்சிமை , சான்றாண்மை 

சாற்றிய இருபேர்தானே . 


217. வலம்புரி சங்கு , நதியா 

வர்த்தம் , ஓர்மரம் முப்பேரே ; 
புலம்பு ஒலி , தனிமை , அச்சம் ; 

பொய் என்ப பொக்கம் , பொந்து ஆம் ; 
சிலம்பு ஒலி , ஞெகிழி , குன்று ஆம் ; 

செருந்தி பஞ்சரம் , வாட்கோரை ; 
விலங்கு கால் - தளை , குறுக்கு , 

மிருகத்தின் பொதுவும் ஆமே . 


218 . 


உலகமே திசை , விண் பூமி , 

உணர்குணம் , சனம் , உயர்ந்தோர் ; 
அலவனே ஞெண்டு , பூஞை, 

அம்புலி , கடகராசி ; 
இலயமே கூத்தும் , கூத்தின் 

விகற்பமும் இருபேர் என்ப . 
வலவை வஞ்சப்பெண் , வல்லோன் ; 
வரு டைதான் கிம்புள் , ஆடு ஆம் . 

. 


990 


லகர எதுகை 


219 . 


கலாபமே மணிவடம் , 

மேகலை , மயிலிறகு முப்பேர் ; 
சிலீமுகம் முலைக்கண் , வண்டு , 

சித்திர புங்கம்தான் ஆம் ; 
சலாகை நன்மணி , நாராசம் , 

சவளமும் ஆகும் என்ப ; 
விலோதம் பெண்மயிர் , பதாகை ; 

விடம் என்ப நஞ்சும் , தேளும் . 


, 


220. செல் இடி , ஏவல் , மேகம் , 

சிதலையும் ஆகும் என்ப ; 
எல் ஒளி , பகல் , இகழ்ச்சி , 

இரவுடன் , இரவு ஐம்பேர் ; 
சொல் உரை , கீர்த்தி , நெல் ஆம் ; 

தொடுத்த லே வளைத்தல் , கட்டல் ; 
கல் ஒலி , மலை , கல் , என்ப ; 

கரண்டம் நீர்க்காக்கை , செப்பு ஆம் . 


221 . 


கலி வஞ்சம் , ஒலியே வாரி , 

கடையுகம் , வலி ஐம்பேரே ; 
சிலை ஒலி , மலை , கல் , வில் ஆம் 

செடி ஒளி , செறிவு , தீது ஆம் ; 
தலம் என்பது இலை , புவிப்பேர் ; 

தலை இடம் , தலை , விண் , ஆதி ; 
தலமே மஞ்சாடி , எள் ஆம் ; 

திலகம் மஞ்சாடி , பொட்டு ஆம் . 


0100 


சூடாமணி நிகண்டு . 


222. வல்லை கான் , விரைவு , மைந்து ஆம் ; 

வடம் மணி வடம் , ஆல் , தாம்பு; 
பல்லம் ஓர் கணக்குப் , பாணம் ; 

பல்லணம் , கரடி நாற்பேர் ; 
மல்லலே வலி , வளப்பேர் , 

வாயில் ஐம்புலன் , கடைப்பேர் ; 
முல்லை மல்லிகையே , வென்றி , 

முல்லை நன்னிலம் , கற்பு ஆமே. 


கோல் என்பது ஈட்டி , வாட்கோல் , 

துகிலிகை , துலாம் , சம்மட்டி , 
சீல மன்னவன் தன் செங்கோல் , 

திரட்சி , யாழ் நரம்போடு , அம்பு , 
நீல அஞ்சனக் கோலோடு , 

நீள் இலந்தையும் பன்னோர்பேர் 
காலிலி அருணன் , பாம்பு , 

காற்றொடு முப்பேர் ஆமே . 


224. கூலமே பண்ணிகாரம் 

புனற்கரை, கோ , விலங்கின் 
வாலொடு , ஆவணமே, பாகல் , 

வரம்பொடு , குரங்கு எண்பேரே ; 
கால் இடம் , மரக்கால் , பிள்ளை , 

குறுந்தறி , வனம் , கரம்பு , ஊற்றம் 
காலன் , அங்குரம் , கால் , வாயக்கால் 

காற்றுத், தேருருள் பன்மூன்றே . 


101 0 


லகர எதுகை 


225. கோலமே அழகு , பன்றி , 

பாக்கு , நீர்க்கொழுந்து , பீர்க்கு ஆம் ; 
மாலியே இரவி கள் ஆம் ; 

மாந்தலே மரித்தல் , உண்டல் ; 
வேல் அயில் , படைக்கலப் பேர் 

வேதண்டம் கைலை , வெற்பு ஆம் ; 
சாலி நெற்பொதுவும் , கள்ளும் , 

அருந்ததி தானும் ஆமே. 


226 . 


உலவை கால் , மரத்தின் கொம்போடு , 

உறு தழை , விலங்கின்கோடு ஆம் ; 
மலைதலே பொரல் , சூடல் பேர் ; 

மந்திரி குபேரன் , வெள்ளி ; 
அலர் பழீ , லிரிபூ , நீர் ஆம் ; 

அவிர்தலே ஒளி , பீறல் பேர் ; 
எலி பூரநாள் , எலிப்பேர் ; 

இரணம் , பொன் கடன் மாணிக்கம் . 


227 . 


ஆலயம் நகரம் , கோயில் , 

ஆனையின்கூடம் முப்பேர் ; 
பாலமே மழு , நெற்றிப் பேர் ; 

பவித்திரம் கசி , தருப்பை ; 
நூலோர் மந்திரிகள் , பார்ப்பார் , 

நுவல் கவிப்புலவர்க்கும் பேர் ; 
வேலாவலயம்தான் பூமி , 

விரிகடல் இருபேர் ஆமே . 


O 102 


சூடாமணி நிகண்டு - 


228. சூலியே கருப்பப் பெண்ணும் , 

துர்க்கையும் , சிவனும் முப்பேர் ; 
வாலியே அலாயுதன் , கிட் 

கிந்தையின் மன்னன் பேர் ஆம் ; 
பால் புடை , இயல்பு , திக்குப் , 

பகுத்தல் , பால் என்னும் ஐம்பேர் 
ஏலமே மயிர்ச்சாந்தோடே , 

ஏலத்தின் பேரும் ஆமே . 


வகர எதுகை 
229. நவம் என்ப புதுமை , கேண்மை , 

ஒன்பது , நற் கார்காலம் ; 
கவனமே கலக்கம் , வெம்மை , 

குதிரையின் கதி , போர் , காடு ஆம் ; 
உவணமே கலுழன் ஆகும் , 

உயர்ச்சிக்கும் , கழுகுக்கும் பேர் , 
பவனமே இராசி , பூமி , 

படர் காற்று , மனையே , கோயில் . 


230. புவனம் நீர் , புவியும் ஆகும் ; 

புரத்தலே காத்தல் , வண்மை ; 
நுவணை நூல் , நுண்மை , பிண்டி; 

நூலே சாத்திரமும் , தந்தும் ; 
தவ என்ப மிகுதி , குன்றல் ; 

தந்தே நூல் , சாத்திரப் பேர் ; 
சிவம் நன்மை , குறுணி முத்தி ; 

சிவனே , உயிர் , வியாழன் . 


103 O 


வகர எதுகை 


231. இவறலே மறவி , ஆசை 

என்ப , பேரிச்சைக்கும் பேர் ; 
இவர்தலே எழுச்சி , ஆசை ; 

ஏறுதல் , சேறல் , மேவல் ; 
சுவவு என்ப புள்ளின் மூக்கும் , 

சுவர்க்கமும் , சுண்டலும் பேர் ; 
குவவு என்ப திரட்சி மற்றும் 

குவிதலே , பெருமைக்கும் பேர் . 


232. தவிசு என்ப தடுக்கு , மெத்தை , 

இலகடம் முப்பேர் தானே ; 
சவி மணிக்கோவை , செவ்வை , 

சாற்றிய வனப்புக் காந்தி ; 
நவிரமே மஞ்சை புன்மை , 

நல் மலையுடனே , உச்சி ; 
நவிலல் சொல்லுதல் பண்ணல் பேர் ; 

நவியமே மழு , கோடாலி . 


233. கவுசிகம் விளக்குத் தண்டு , ஓர் 

பண் , பட்டு , கடிய கோட்டான் ; 
சவுரியே திருமால் , கள்வன் , 

சனி , யமன் இனைய நாற்பேர்; 
மவுலியே முடி , கோடீரம் ; 

வட்கல் என்பது நாண் , கேடு ஆம் ; 
கவலை செந்தினை, ஓர் வல்லி , 

கவர்வழி , துன்பம் நாற்பேர் . 


0 104 


சூடாமணி நிகண்டு - 


234. சேவகம் வீரம் , யானை 

துயிலிடம் , துயலும் செப்பும் ; 
சீவினி ஓர் மருந்து , 

செவ்வழித்திறத்து ஓர் ஓசை ; 
ஆவணம் புனர்தம் , வீதி , 

அங்காடி , உரிமை நாற்பேர் ; 
நீவியே துடைத்தல் , ஆடை , 

நெருங்கு கொய்சகம் முப்பேரே . 


235 . 


உவளகம் மதில் , ஓர் பக்கம் , 

ஊருணி , பள்ளம் , உள்ளல் ; 
கவடு என்ப கப்பு , யானைக் 

கழுத்திடு புரசைக்கும் பேர் ; 
சிவை உமை , மரவேர் , கொல்லன் 

உலைமுகம் , திரியும் ஒரி ; 
கவையே ஆயிலியம் , காடு , 

கவர்வழி , எள்ளிளங்காய் . 


236. சிவப்பு என்ப சினமும் , செம்மை 

யுடன் , சினக் குறிப்பும் முப்பேர் ; 
உவப்பு என்ப மகிழ்ச்சி , மேடு ஆம் ; 

ஒழுக்கமே வழி , ஆசாரம் ; 
செவிட்டலே அடைத்தல் , கான்றல் , 

நிறைதலும் , ஒலியும் செப்பும் ; 
துவக்கே தோல் , பிணக்கு இரண்டு ஆம் ; 

குழலே இடம் , விசாரம் . 


105 O 


வகர எதுகை 


237. சேவலே களவலோடு , 

சேறு , புள் - ஆண் முப்பேரே ; 
கேவலம் தனிமை , முத்தி ; 

கீரம் என்பது பால் , கிள்ளை ; 
பூவை சாரிகை , காயா ஆம் ; 

புலி சிங்கம் , உழுவை , சாந்தே ; 
வாவல் அஞ்சலிகைப் புள்ளும் , 

தாவலும் வகுக்கலாமே . 


- 


238 . 


கவல் பிடர் , தோள் மேல் , மேடு , 

துருகதக்குசை நாற்பேரே ; 
கவி மந்தி , புலவன் , கங்கன் ; 

கழி என்ப மிகுதி , காயல் ; 
நவிர் உளை , மருதயாழ் , வாள் ; 

நாஞ்சில் எத்திரம் , கலப்பை ; 
கனிகையே குடை , கொடைப்பேர் ; 

கடிப்பம் காதணி , பூண்செப்பு ஆம் . 


239 . 


மா வண்டு , பெருமை , பிண்டி, 

வாகி , கூப்பிடல் , வெறுத்தல் , 
காவுறு விலங்கு , செல்வம் , 

கருநிறம் , கமலை , பத்து ஆம் ; 
கோவிழி , பசு , நீர் , திக்குக் 

குலிசம் , விண் , கிரனும் , பூமி ; 
ஏ , உரை , சுவர்க்கம் , வேந்தன் , 

இரங்கல் , வெற்பு , ஈரேழ் ஆமே . 


O 106 


சூடாமணி நிகண்டு - 


240. ஆவியே வாலி , நாற்றம் , 

ஆரூயிர் , புகை , மூச்சு ஐம்பேர்; 
கவிரம் தேர் , தேர்மொடு ஆம் ; 

குவடு நீள்மலை , வெற்புச்சி ; 
காவியே குவளை , காவிக் 

கல்லொடு ; கள்ளும் முப்பேர் ; 
நாவிதன் மஞ்சிகன் , கார்த்தி - 

திகை , பூரநாளும் ஆமே . 


241 . 


ஆ என்பது இரக்கம் , பெற்றம் , 

ஆச்சசாவோடு , இசை , வியப்பு ஆம் ; 
கா என்ப துலாம் , பூஞ்சோலை , 

காத்தல் , தோட்கடை நாற்பேரே ; 
பா என்ப பனுவல் , நூற்பா , 

பரவுதல் , பரப்பும் ஆகும் ; 
தா என்ப பகை , வருத்தம் , 

தாண்டுதல் , வலி , கேடு , ஐம்பேர் . 


242 . 


கவ்வையே பழிச்சொல் , துன்பம் , 

கள் , ஒலி , எள்ளிளங்காய் ; 
பவ்வமே மேழி வாரி , 

பருமரக்கணு , உவா ஆம் ; 
தவ்வை முன்பிறந்தானோடு , 

தாயும் , மூதேவியும் பேர் , 
நவ்வியே தோணி , மான் ஆம் ; 

நன்று என்ப பெருமை , நன்மை . 


107 O 


வகர எதுகை 


243. அவலே சிற்றுண்டி, பள்ளம் 

நீர்நிலை ஆகும் முப்பேர் ; 
செவிலியே வளர்த்த கைத்தாய் ; 

முன்பிறந்தவளும் செப்பும் ; 
கவுடம் ஓர்கொடி , ஓர்தேசம் 

இருபெயர் கழறலாமே ; 
சுவடு வச்சிராங்கி , ஓர் எண் ; 

சுபம் என்பது அழகு , வெண்மை . 


244. பவம் என்ப சனனம் , பாவம் ; 

பாவம்தான் வினை , தியானம் ; 
சவுரியம் களவு , வீரம் ; 

தண்மை தான் குளிர்ச்சி , தாழ்வு ; 
யவம் ஒரு தானியப்பேர் , 

என்ப நெல்லிற்கும் அப்பேர் ; 
யவனர் சோனகர் , கண்ணாளர் , 


சித்திரகாரர் என்ப . 


245. ஆவரணம்தான் சட்டை , 

தடை , மறைப்பு , அரணம் , ஆடை ; 
ஏவலே வியங்கோள் என்ப , 

எய்திய வறுமைக்கும் பேர் ; 
ஓவியர் சிற்பநூ லா - 

ரொடு , சித்திர காரரும் பேர் ; 
ஓ இரக்கச்சொல் , நீக்கம் , 

ஓடு நீர் தகை கபாடம் . 


O 108 


சூடாமணி நிகண்டு - 


246. அவ்வையே தாயின் பேரும் , 

ஔவையோடு இருபேர் ஆமே; 
செவ்வி , ஏர் , பொழுதினோடு , 

செப்பிய பருவம் ஆகும் ; 
தெவ் அமர் , பகை இரண்டு ஆம் ; 

தீவினை கொடுமை , பாவம் ; 
சையம் ஓர் புராணம் , ஈசன் 

சமயத்தின் விகற்பும் ஆமே . 


ழகர எதுகை 


247. விழவு என்ப மிதுனராசி , 

விளங்கும் உற்சவமும் ஆகும் ; 
கழை என்ப புனர்தம் , மூங்கில் , 

கரும்பு என விரும்பும் முப்பேர் ; 
கழல் கழங்கொடு , செருப்புக் 

காலணி , கால் இந்நாற்பேர் ; 
கிழமை மூப்பு , உரிமை , பண்பு ஆம் ; 

கிழி நிதிப் பொதி , நீறு ஆமே. 


248. சூழியே சுனையும் , வெய்ய 

தும்பியின் முகபடாமும் ; 
பாழியே வலி , விலங்கின் 

படுக்கை , ஊர் , பற்றிலார் ஊர் ; 
நாழியே அளக்கும் நாழி , 

நாழிகை, பூரட்டாதி ; 
ஆழி மோதிரமே , நேமி , 


அலைகடல் , கரையே , வட்டம் . 


109 O 


ழகர எதுகை 


249. இழுமெனல் ஓசை என்ப , 

இனிமையும் இலம்பும் அப்பேர்; 
விழுமமே சிறப்புச் , சீர்மை , 

இடும்பையும் விதித்த பேரே ; 
தொழு என்பது உழலைதானே , 

இரேவதி நாளும் சொல்லும் ; 
செழுமையே நாளும் கொழுப்பு ஆம் ; 

தேன் என்ப நறவும் , வண்டும் . 


250. கழுது பேய் , பரண் , வண்டு என்ப 

கயவு கீழ் , பெருமை , மென்மை ; 
அழுவமே பரப்பும் , நாடும் ; 

அழுங்கலே இரங்கல் , கேடு ஆம் ; 
கழுமல் பற்றொடு , மயக்கம் ; 

காதலே ஆசை , கோறல் ; 
கழிதல் என்பதுவே சாதல் , 

கடந்திடல் , மிகுதி முப்பேர் . 


251 . 


மாழை பொன் , உலோகக்கட்டி , 


மடமை , ஏர் , புளிமா , ஓலை ; 


கூழையே சிறகு , மாதர் - 

கூந்தல் , வெம் படையுறுப்பு ஆம் ; 
தாழை கேதகை , தெங்கு ஆகும் ; 

சாகினி சேம்பு கீரை ; 
ஊழ் முறை , வெயில் , பகைப்பேர் ; 

ஊசியே சூசி , ஆணி . 


0 110 


சூடாமணி நிகண்டு 


252. உழை என்பது இடம் , மான் , யாழின் 

ஓர் நரம்பிற்கும் பேர் ஆம் ; 
சூழை என்ப தளிர் , துவாரம் , 

குண்டலம் , சேறு , நாற்பேர் ; 
விழைவு என்ப புணர்ச்சி , காதல் ; 

வெறுக்கை என்பது பொன் , செல்வம் ; 
வழி மரபு , இடம் , பின் , மார்க்கம் ; 

வழங்கலே கொடை , உலாவல் . 


253. ஈழம் , பொன் , கள் , ஓர் தேசம் ; 

எல்லையே அளவை , வெய்யோன் ; 
மேழகம் கவசம் , ஆடு ஆம் ; 

வேளாண்மை கொடையே , மெய்ம்மை ; 
காழியர் வண்ணார் , உப்பு 

வாணிகர் இருபேர் காட்டும் ; 
வேழமே கரும்பு ; யானை , 

கொறுக்கைச்சி , வேணு நாற்பேர். 


254. கூழ் என்பது உணவும் , பொன்னும் 

பயிர் என்றும் கூறும் முப்பேர் ; 
காழ் என்ப மணியின் கோவை , 

கல் , பால் , சேகு , வித்து ஆம் ; 
யாழ் என்ப மிதுனம் , வீணை , 

இரலைதான் , ஆதிரைப்பேர் ; 
கீழ் என்பது இடம் , கீழ்சாதி , 

கீழ்த்திசை கயமை நாற்பேர் . 


111 O 


ழகர எதுகை 


255. கோழியே குருகு , ஓர் ஊர் ஆம் ; 

குய்யமே மறைவு , யோனி ; 
மூழியே வாவி , சோறோடு , 

அகப்பையும் மொழியும் முப்பேர் ; 
மூழையே அகப்பை , சோறு ஆம் ; 

முறம் சுளகொடு , விசாகம் ; 
நூழிலே கோறல் , யானை , 

நுண்கொடி , கொடிக்கொத்தான் பேர் . 


256. தொழுதி புள்ளொலி கூட்டப்பேர் ; 

தொறு , நிரை , அடிமை , கூட்டம் ; 
கெழுவுதல் மயக்கம் , பற்று ஆம் ; 

கீலாலம் கறை , நீர் , காடி ; 
குழல் துளையுடைப் பொருள்பேர்; 

மயிர் , இசைக்குழல் முப்பேரே ; 
அழிவு என்ப வீதல் , கேடு ஆம் ; 

அவி நெய் , சோறு , அமரருண்டி. 


ளகர எதுகை 


257. குளம் நுதல் , கரும்பின்கட்டி , 

குட்டமும் இட்ட நாமம் ; 
களம் அமர்க்களமே , கண்டம் , 

களா , விடம் , கறுப்பே , இல்லாள் ; 
வளமை மாட்சிமை , கொழுப்பு ஆம் ; 

வாருணம் கடலும் , மேற்கும் ; 
விளவு என்ப கமர் , விளா ஆம் ; 

விம்மல் ஏங்குதல் , ஒலித்தல் . 


0 112 


சூடாமணி நிகண்டு - 


258. முளரியே விறகு , செந்தீ ; 

முண்டகம் , சிறுமை , காடு ஆம் ; 
விளர் என்பது இளமைதானே , 

வெளுப்பொடு , கொழுப்பும் ஆகும் ; 
களபமே யானைக்கன்று , 

கமழ் சாந்து , கலவை முப்பேர் ; 
உளர்தலே சிதறல் ஆகும் , 

தடவலும் உரைக்கற்பாற்றே . 


259. குளிர் மழு , நண்டு , இறுத்தல் , 

குளிர் , கவண் , முழா , மீன்தாரை ; 
நளிர் குளிர் , பெருமை , ஞெண்டு ; 

நாட்டிய செறிவு நாற்பேர் ; 
ஒளிவட்டம்தான் கண்ணாடி , 

சக்கரம் இருபேர் ஓதும் ; 
இளி இசை , இசித்தல் , எல்லே , 

இணங்குதல் , உரித்தற்கும் பேர் . 


260. பளிதம் என்பது கர்ப்பூரம் , 

பல்லம் என் கணக்கும் ஆகும் ; 
வெளில் அணில் , வேழத்தம்பம் , 

வெண்தயிர் கடைதறிப் பேர் ; 
களிறு என்ப அத்த நாளே , 

கறையடி , கறவு , பன்றி ; 
ஒளி இருகடரே , தீயே , 

ஒளிப்பிடம் , புகழும் ஆமே. 


113 O 


ளகர எதுகை 


261 . 


பாளிதம் சோறு , கண்ட 

சருக்கரை, குழம்பு, பட்டு ஆம் ; 
ஒளியே யானைக்கூடம் 

ஒழுங்கு என்றும் வழங்கும் நூலே ; 
கோளி தொன்மரமே , அத்தி , 

கொள்வோனும் , கொழிஞ்சியும் பேர் ; 
மீளி திண்ணியன் , வலிப் பேர் , 

மேன்மகன் , பெருமைக்கும் பேர் . 


262. அளை தயிர் , முழை , புற்று ஆகும் ; 

அசனியே உருமு , வச்சிரம் ; 
உளை பரிமீது சுட்டும் 

மயிர் , பிறமயிரும் ஓதும் ; 
கிளை என்பது ஓர்பண் , மூங்கில் , 

கேளொடு , கிளைத்தலும் பேர் ; 
இளை புயல் , இளமை , வேலி 

தலைக்காவல் இசை நாற்போரே . 


263. உள்ளலே நினைவு , உள்ளான்பேர் ; 

உழப்பு என்ப வலி , உற்சாகம் ; 
ஞெள்ளலே பள்ளம் , மேன்மை , 

நீண்ட வீதியும் முப்பேரே ; 
எள்ளலே நகை , இழிப்பு ஆம் ; 

யாமம் தெற்கு , இரவு , சாமம் ; 
ஞொள்கல் சோம்பு , இளைத்தல் , அச்சக் 

குறிப்பு என்று நுவலற்பாலாம் . 


O 114 


சூடாமணி நிகண்டு . 


264. வள் என்ப காது , கூர்மை , 

வலி , வளம் , வாரே , வாள் ஆம் ; 
வெள்ளையே , முசலி , சங்கு , 

வெளிறு , வெள்ளாடு , வெண்பா; 
கள்வனே முசு , ஞெண்டு , யானை , 

கருநிறத்தவனே, சோரன் ; 
பள்ளி ஊர் , சிற்றூர், கோயில் ; 

பாயல் , கண்படை , நீத்தோரூர் . 


. 


265. விளக்கு ஒளி , சோதிநாள் ஆம் ; 

வேள்வியே மகம் , நாள் , ஈதல் ; 


அளக்கரே புடவி , சேறு , உப் 

பளம் , கடல் , கார்த்திகைப் பேர் ; 
திளைத்தலே அனுபவித்தல் , 

செறிதலே , நிறைதல் முப்பேர் ; 
இளைத்தலே இளைப்பு , இரங்கல் ; 

என்றூ ழே இரவி , வெய்யில் . 


266 . 


பிள்ளையே வடுகன் , காக்கை ; 


பெட்டல் தான் விரும்பல் , வேண்டல் ; 
மள்ளரே மள்ளர் , வீரர் , 

மறவர்க்கும் , குறவர்க்கும் பேர் ; 
உள்ளமே முயற்சி , நெஞ்சு ஆம் ; 

உஞற்று , இழுக்கொடு , தாளாண்மை ; 
வள்ளியே வல்லி , செங்கை 

வளை , புனை இழை முப்பேரே . 


115 O 


ளகர எதுகை 


267. காளமே ஊதுகொம்பு , 

கழு , நஞ்சு, கருமை , நாற்பேர்; 
வேள் அறுமுகன் , காமன் பேர் ; 

விபூதி ஊன் , கொடுமை , செல்வம் ; 
கோள் இடையூறு , ஒன்பான் கோள் , 

கொலை , குணம் , வலி , பொய் , கொள்கை ; 
ஞாளியே சுணங்கன் , கள் ஆம் ; 

நான்முகன் அருகன் , வேதா . 


268. களர் என்ப மிடறு , கோட்டி , 

களர் நிலம் , கருமை நாற்பேர் ; 
தளம் இலை , படையே , சாந்து , 

தாழி , பூவிதழே , மேடை ; 
அளகமே மாதர் ஓதி , 

அறல் , மயிர்க்குழற்சி முப்பேர் ; 
தளை விலங்கொடு , தொடர்ச்சி , 

தாட்சிலம்பு , ஆண்மயிர்ப் பேர் . 


269. புள்ளு வண்டு , அவிட்டம் , புட்பேர் ; 

புளகம் தர்ப்பணம் , குமிழ்ப்பு ஆம் ; 
கள் என்ப களவு , கள் ஆம் ; 

கனலி தீ , இரவி , பன்றி ; 
அள் உரம் , செறிவு , காதோடு 

அயிலும் , பற்றிரும்பும் ஆகும் ; 
வெள்ளம் எண் மிகுதி முந்நீர் ; 

வேணுவே மூங்கில் , வில் , வாள் . 


0 116 


சூடாமணி நிகண்டு 


270. வான் என்பது ஒளி , கட்கப் பேர் ; 

வல்லரி தளிர் , பைங்காய் ஆம் ; 
கூளி பேய் , தமர் , ஏறு , ஆசு , 

குறள் , படைத்தலைவன் , கூட்டம் ; 
தோள் என்ப புயம் , கை ஆகும் ; 

சுந்தரி உமையே , சுண்டன் ; 
தேள் என்பது அனுட நாளே , 

விருச்சிகம் , தெறுக்காலும் பேர் . 


271. அனி என்ப நறவும் , வண்டும் , 

அன்பொடு , கொடையும் நாற்பேர் ; 
அளவையே எல்லை , நாள் ஆம் ; 

ஆசாரம் துகில் , தூ , மாரி ; 
விளரியே இளமை , யாழில் 

ஓர் நரம்பு , யாழ் , நீள்வேட்கை ; 
வளம் என்ப பதவியும் , பல் 

பண்டமும் , வனப்பும் ஆகும் . 


272. வள்ளமே மரக்கால் , வட்டில் , 

கடிகை வட்டிற்கும் அப்பேர் ; 
வள்ளுரம் பசுவிறைச்சி , 

வரைந்த ஊன் பொதுவும் ஆகும் , 
அள்ளலே நரகம் , சேறு ஆம் ; 

அம்பு நீர் , புயல் , வேய் , ஏ ஆம் ; 
வெள்ளிலே விளாப் , பாடைப்போர் ; 

வேலன் வேள் , வெறியாட்டாளன் . 


117 O 


ளகர எதுகை 


273 . 


காளையே எருது , பாலைக்கு - 

அதிபன் , நல் இளமையோன் பேர் ; 
கூளியர் நண்பர் , பூத - 

கணம்வீரர் , கொலைத்திறத்தோர் ; 
கோளகை வட்டமோடு , 

மண்டலிப் பாம்பும் கூறும் ; 
கேள்வியே செவி , கல்விப் பேர் ; 

கிடங்கு அகழ் , வாவி ஆமே . 


274. இளமையே தண்மை , காமம் , 

இளமையின் பருவம் முப்பேர் ; 
அளறு என்ப நரகம் , சேறு ஆம் ; 

அக்காரம் புடவை , வெல்லம் ; 
கிளர் என்ப கிரணத்தோடு 

கிளர் , கோட்டு மலர்ப்பூந்தாது ஆம் ; 
களரி போர்க்களம் , காடு என்ப , 

கருமம் செய் இடமும் ஆமே . 


றகர எதுகை 
275. இறைவையே புட்டில் , ஏணி 

என்ப ; கூர் மிகுதி , கூர்மை ; 
குறடு என்ப பலகை , திண்ணை ; 

கொண்மூ என்பது விண் மேகம் ; 
புறவம் ஓர் புள்ளும் , காடும் , 

முல்லை நன்னிலனும் போற்றும் ; 
புறணியே குறிஞ்சி , முல்லை 

நிலத்தொடு , புறமும் , தோலும் . 


O 118 


சூடாமணி நிகண்டு - 


276. மறம் சினம் , பிணக்கு கூற்று ஆம் , 

மலைந்த சேவகமும் ஆகும் ; 
குறிஞ்சி ஓர் இசை, ஓர் பண்ணே , 

குறிஞ்சி , செம்முள்ளிக்கும் பேர் ; 
பிறங்கலே மிகுதி , வெற்பு , 

நிறைவு , ஒலி , பெருமை ஐம்பேர் ; 
குறும்பொறை குன்று, காடு , 

குறிஞ்சி நன்னிலத்தூ முப்பேர் . 


277. தாறு விற்குதையே , எல்லை , 

தாழ் மரக்குலை , முட்கோல் ஆம் ; 
சேறு என்ப கும்பி , சாரம் , 

தித்திப்பு , விழவு , கள்ளே ; 
ஊறு என்ப தீமை , தீண்டல் , 

உயிர்க்கொலை , இடையூறு என்ப ; 
ஏறு இடி , முதல் நாள் ஆகும் , 

இடபமோடு , எருதும் அப்பேர் . 


- 


278. சிறையே வேறிடம் , ஆம் புள்ளின் 

சிறகொடு , காவலும் பேர் ; 
கறை இறுத்திடல் , இரத்தம் , 

கறுப்பு , உரல் , விடம் பேர் ஐந்தே ; 
முறை என்ப கோசமே , ஊழ் , 

முறைமை இம்முப்போர் என்ப ; 
பிறழ்தலே நடுக்கம் , வேறு - 

பெயர்தலோடு , ஒளிவிடல் பேர் . 


119 O 


.றகர எதுகை 


279. ஏற்றலே கோடல் என்ப , 

எதிர்ந்து போர் செய்தலும் பேர் ; 
ஆற்றலே பொறை , முயற்சி , 

அதிகமே , விலயே , “ானம் ; 
தோற்றலே வலி , பறப்புத் , 

தோன்றுதல் , புகழே நாற்பேர் ; 
போற்றலே புகழ்தல் , ஓம்பல் ; 

புறம் என்ப முதுகு , வீரம் . 


280. அற்றமே மறைவும் , சோர்வும் , 

அவகாசம் தானும் ஆகும் ; 
குற்றல் குற்றுதல் , பறித்தல் ; 

குரை என்பது இடைச்சொல் , ஓசை ; 
ஏற்று என்பது இரக்கம் , மொத்தல் , 

எறிதல் , எத்தன்மைத்து என்றல் ; 
கொற்றியே துர்க்கை நாமம் , 

கோவிளங்கன்றும் கூறும் . 


281 . 


உறழ்வு என்ப புணர்வு , காலம் , 

செறிவு , இடையீடு , ஒப்பு ஐம்பேர் ; 
உறவியே எறும்பு , நீரூற்று , 

உலைக்களம் , உறவு , உயிர்ப்பேர் ; 
உறுகண் என்பதுவே துன்பம் , 

உறுபயம் , மிடி , நோய் , நாற்பேர் ; 
உறவனே முனி , புத்தன் பேர் ; 

உலக்கையே உரோங்கல் , ஓணம் . 


O 120 


சூடாமணி நிகண்டு - 


282. விறப்பு என்ப செறிவு , வெற்றி , 

வெருவுதல் , பொருதல் , நாற்பேர் ; 
பொறுத்தலே பொறை , தாங்கல் பேர் ; 

புந்திதான் புதனே , புத்தி ; 
இறுத்தலே ஒடித்தல் , தங்கல் , 

இயம்புதல் முப்பேர் என்ப ; 
கறுப்பு இருள் , சினக்குறிப்பு ஆம் ; 

கன்று கைவளை , கன்று ஆமே . 


283. பொறி மரக்கலமே , செல்வம் , 

பூமகள் , எந்திரங்கள் , 
அறிவு , இலாஞ்சனை , எழுத்தோடு , 

ஐம்பொறி , வரி , ஒன்பான்பேர் ; 
வெறி வெருவுதல் , கலக்கம் , 

வெறியாட்டு , வட்டம் , சாற்றம் , 
குறியே பேய் , துருவை , கள்ளு, 

கூறும் நோய் ஒன்பது ஆமே . 


284. உறை பொருள் , மருந்து , வாழ்நாள் 

உணவு , வெண்கலமே , காரம் , 
எறிபடைக்கலத்தின் கூடே , 

எண்குறித்து இறுதிபெய்தல் , 
நறிய பாற்பிரை, இடைச்சொல் , 

நகரம் , நீர்த்துளி ஈராறு ஆம் ; 
அறை முழை , மோதல் , பாறை , 

திரை , சிற்றில் , மொழி ஆறு ஆமே. 


121 O 


றகர எதுகை 


285. இறை சிவன் , கடன் , வேந்தன் , சை 

யிறை , இறுப்பு , இறை , சிறந்தோன் , 
சிறுமை , புள்ளிறகு , தங்கல் , 

சென்னி , கூன் , இறப்பு , ஈராறே ; 
உறையுள் என்பது நாடு , ஊர் ஆம் ; 

உறுதியே நன்மை , கல்வி ; 
பொறை மலை , துறுகல் , பாரம் , 

பொறை , சுமை , கருப்பம் , பூமி . 


286. இறும்பி தாமரையின் பூவே , 

மலை , குறுங்காடும் ஏற்கும் ; 
இறும்பூது தகைமை , வெற்போடு , 

அதிசயம் , குழை , தூறு என்று ஆம் ; 
கறங்கவே சுழலல் , ஓசை ; 

கதிர் என்பது இரவி , சோதி ; 
பறம்பு உயர்மலை , முலைப்பேர் ; 

பாய்மானே குதிரை , வேங்கை . 


287 , கூற்று என்பது இயமன் , சொல் ஆம் ; 

கோமானே மூத்தோன் , பன்றி ; 
நாற்றம் நாறுதல் , தோன்றல் பேர் ; 

நனவு என்பது அகலம் , தேற்றம் ; 
ஊற்று என்பது ஊன்றுகோலும் , 

உறவியும் இருபேர் ஓதும் ; 
நோற்றலே பொறை , தவப்பேர் ; 

நுணங்கு என்ப நுண்மை , தேமல் . 


O 122 


சூடாமணி நிகண்டு . 


288. கற்பமே பிரமன் வாழ்நாள் ; 

கற்பகதரு , சுவர்க்கம் ; 
பொற்பு என்பது அழகினோடு , 

பொலிவும் , ஒப்பனையும் ஆகும் ; 
பற்பமே பதமும் , தூள் ஆம் ; 

பழங்கணே துன்பம் , ஓசை ; 
உற்கை தாரகை , தீக்கொள்ளி ; 

உண்டி தான் புசித்தல் , சோறே . 


289. முற்றல் காழ்கோடல் , மூப்பு , 

முடிவுடன் வளைத்தல் நாற்பேர் ; 
நெற்றியே நுதலின் பேரும் , 

நெடும்படையுறுப்பும் ஆகும் ; 
கொற்றமே வன்மை , வெற்றி , 

கோ - அரசியல் முப்பேரே ; 
எற்றுதல் புடைத்த லோடே , 

எறிதலும் இருபேர் ஆமே . 


290. அறுகு என்ப சிங்கம் , ஓர்புல் , 

யாளியும் ஆகும் முப்பேர் ; 
வறிது என்பது அருகவே , சற்று , 

அறியாமை , பயினல்வார்த்தை ; 
மறலியே மயக்கம் , கூற்று ஆம் ; 

மறவி கள் , மறதி , ஈனம் ; 
குறள் என்ப குறளும் , பேயும் ; 

குறுமையும் கூறும் முப்பேர். 


123 O 


னகர எதுகை 


291. விறல் என்ப வலி , வென்றிப் பேர் ; 

விழைந்தோனே நண்பன் , வேட்டோள் ; 
நொறில் என்ப விரைவினோடு , 

நுடக்கமும் இருபேர் ஆமே ; 
நெறிவழி , நீதி என்ப ; 

நிருமித்தல் படைப்பு , ஆராய்தல் ; 
பறை பறை , வசனத்தோடு , 

பறக்கும் புள்ளிறகும் முப்பேர் . 


292 . 


னகர எதுகை 
மனவு நன்மணி , சங்கு , அக்கு ஆம் ; 

வரை மலை , இறை , வேய் , மட்டு ஆம் ; 
தனி , தம , ஒப்பின்மைப் பேர் ; 

சாந்தமே சுமையும் , சாந்தும் ; 
முனை பகை , நுனி , வெறுப்பு ஆம் ; 

முளை வேய் , அய்குரமே , பிள்ளை ; 
இனம் இருங்கினை , அமைச்சு ஆம் ; 

எழில் வண்ணம் , இளமைக்கும் பேர் . 


293. ஆனகம் படகத்தின் பேர் 

ஆகும் , துந்துபியும் அப்பேர் ; 
மானமே அளவு , இலச்சை , 

விமானமே , பெருமை , குற்றம் ; 
பானலே பழனம் , நெய்தல் ; 

பாங்கரே இடம் , பக்கப்பேர் ; 
மானலே மயக்கம் , ஒப்பு ஆம் ; 

வருடமே மழையும் , ஆண்டும் . 


0 124 


சூடாமணி நிகண்டு . 


294. தானமே மதம் , நீராட்டுத் , 

தரு கொடை , சுவர்க்கம் நாற்பேர்; 
பீனமே பருமை , பாசி ; 

பேடு என்ப பேடி , ஊரே ; 
நானமே பூசும் பூச்சு , 

நானமும் , குளிக்கும் நீரும் ; 
வானம் ஆகாயம் என்ப , 

மழை , உலர்மரமும் ஆமே. 


295 . 


வானி மேற்கட்டி , சேனை 

வண் துகிற் கொடி முப்பேரே ; 
ஆனி உத்தராடம் , மூலம் ; 

சேதம் , ஓர் மாதம் என்ப : 
ஏனையே ஒழியும் , மற்றை 

எனும் இடைச்சொற்கும் அப்பேர் ; 
ஆனியம் பொழுது , நாள் ஆம் ; 

அனந்தை ஓர் சத்தி , பூமி . 


296. முன்னலே நினைவு , நெஞ்சு ஆம் ; 

முன்னம் சீக்கிரியோடு , எண்ணம் ; 
கன்னல் சர்க்கரை , கரும்பு , 

கரகம் , நாழிகை, வட்டில் பேர் ; 
மன்னன் உத்தரட்டாதிப் பேர் ; 

மன்னவன் தானும் ஆகும் ; 
கன்னரம் நீர்ப்புள் , யாழ் ஆம் ; 

கிடக்கை பூதலம் , பாயல் பேர் . 


125 0 


னகர எதுகை 


297. பின்னையே பின்றை , தங்கை , 

பெரிய மாற்கு உரிய தேவி , 
கொன் பயனிலாமை , காலம் , 

கூறிய பெருமை , அச்சம் ; 
பொன் என்ப வனப்பு , இரும்பு 

பூமகள் , வியாழன் , நாற்பேர் ; 
மன் நிலை , மிகுதி , வேந்தே ; 

வாழி வாழ்கெனல் , இடைச்சொல் . 


298. வன்னியே பிரமசாரி , 

வளர்கிளி, சமி செந்தீ ஆம் 
சென்னி கம் , காணன் , தோழன் ; 

சீருள் ஈயம் , செம்பு ஆகும் ; 
கன்னி பெண் , அழிவிலாமை , 

கட்டிளமைக்கும் பேரே ; 
தென் இசை , வனப்புத் , தாழை , 

தெற்கொடு , கற்பும் ஆமே . 


299. குன்று வேதண்டம் ஆகும் , 

குறைவொடு , சதயம் முப்பேர் ; 
அன்றில் ஓர் புள்ளும் , மூல 

நான் என ஆம் இரண்டே ; 
மன்றமே வெளியின் நாமம் , 

வாசம் , அம்பலமும் அப்பேர்; 
மன்றலே பரிமளப்பேர் , 

மருவு கல்யாணமும் பேர் . 


O 126 


சூடாமணி நிகண்டு - 


300. தனம் முலை , பொன் , ஆன்கன்று , 

சந்தம் , முத்தனம் ஐம்பேர் ஆம் ; 
கனவு நித்திரை, மையல் பேர் ; 

கலிங்கம் சாதகப்புள் , ஆடை , 
கனை செறிவு , ஒலி ஆம் என்ப ; 

கவரியே சவரி , மேதி ; 
பனுவலே கிளவி , நூல் ஆம் ; 

படப்பை ஊர்ப்புறமே , தோட்டம் . 


301 . 


ஆனந்தனே சிவன் , மால் , சேடன் ,, 

அலாயுதன் , அருகன் ஐந்தே ; 
அனந்தமே முடிவிலாமை , 

ஆடகம் , விண்முப்பேரே ; 
அனங்கமே இருவாட்சிப் பேர் ; 

ஆகும் மல்லிகைக்கும் அப்பேர் ; 
தனஞ்சயன் பார்த்தனே , செந் 

தழல் , ஒரு காற்றும் ஆமே . 


302 . 


சானகி சீதை , மூங்கில் ; 

தனு என்பது உடல் , வில் , அற்பம் ; 
சானுவே மலை , முழந்தாள் , 

மலைப்பக்கம் தானும் ஆகும்ட் 
சோனையே ஓண நாளும் , 

விடாமழை சொரிதலும் பேர் ; 
கானலே மலைச்சார் சோலை , 

கடற்கரைச் சோலை , பேய்த்தேர் . 


127 O 


னகர எதுகை 


303 . 


வான் என்ப விசும்பு , மேகம் , 

மழையொடு , பெருமை நாற்பேர் ; 
தானையே சேனை , ஆடை , 

படைக்கலம் தானும் ஆகும் ; 
கானம் தேர் , இசையே , பேதை , 

காடு , தள்பாடி , ஐம்பேர் ; 
ஏனமே செந்தினைப் பேர் ; 

தினைப்புனம் என்றும் ஆமே . 


304. முனி என்பது யானைக்கன்று , 

முனிவன் , வில் , அகத்தி நாற்பேர் ; 
துனி என்ப புலவி நீட்டம் , 

துன்பம் , நோய் , ஆறு , கோபம் ; 
பனி என்ப நடுக்கம் , துன்பம் , 

பயம் , குளிர் , இமம் ஐம்பேரே ; 
சினை என்ப முட்டை , பிள் ஆம் , 

மரக்கொம்பும் செப்பும் அப்பேர் . 


305. மானே சாரங்கம் , மாவின் 

பொதுவொடு , மகரராசி ; 
கானே நல் மணம் , காடு என்ப ; 

கல்லி ஊர்க்குருவி , யாமை ; 
ஏனாதி மஞ்சிகன் , மந் - 

திரியும் , தந்திரியும் என்ப; 
மீனே சித்திரை நாள் , வான்மீன் ; 

மயிலையும் மேவும் அப்பேர் . 


O 128 


சூடாமணி நிகண்டு - 


306. ஞானமே அறிவு , கல்வி , 

நல்ல தத்துவ நூல் முப்பேர் ; 
யானமே மரக்கலத்தோடு , 

எழில் ஊர்தி விகற்பு இரண்டு ஆம் ; 
ஏனம் ஓலைக்குடைப் பேர் , 

எறுழியும் , மறமும் அப்பேர்; 
மேனியே வடிவம் என்ப , 

நிறத்தையும் விளம்பலாமே . 


307. அன்னையே முன்பிறந்தாள் , 

தோழி , தாய் ஆகும் என்ப ; 
அன்னம் ஓதிமமே , சோறு ஆம் ; 

ஆகாரம் உடல் , நெய் , உண்டி; 
தன்மை ஏர் , இயல்பினோடு , 

தன்மையில் இடமும் சாற்றும் ; 
பன்னலே நெருக்கம் , வார்த்தை , 

பருத்தியின் பேரும் ஆமே. 


- 


308 . 


வனமே நீர் , மிகுதி , காடு , 

வளர் சோலை , துளவி , ஈமம் ; 
மனுவே மந்திரம் , ஓர் நூல் ஆழ் ; 

மண்ணை பேய் இளமை , மூடன் ; 
பனை என்பது அழகினோடு , 

பொலிவும் , ஒப்பனையும் ஆகும் ; 
மனை என்ப மனைவி , வீடு ஆம் ; 

வதுவையே மணம் , கல்யாணம் . 


129 O 


னகர எதுகை 


309. அன் வினையொடு பெயர்க்கும் 

விகுதி , சாரியையும் ஆகும் ; 
மன்னிடும் கனைத்தல் என்பது 

இருள் ; ஓசை இருபேர் வைக்கும் ; 
இன்னன ஒருசொல் பல்பேர்க்கு 

இயற்கவி முந்நூற்றொன்பான் 
சொன்னவன் குணபத்திரன் தாள் 

சூடும் மண்டலவன் தானே . 


0 130 


சூடாமணி நிகண்டு . 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் 

அகராதி 


சொல் 


விளக்கம் 


பொருள் 
நடு 


அகடு 10 


மத்தி 
வயிறு 


குக்கி 


( 2 ) 


அகப்பா 115 


புரிசை 
மேடை 


மதில் 
மதிலுண்மேடை ( 2 ) 


அகம் 1 


மனம் 


மனது ( மனம் ) 


மனை 


பாவம் 
அகலிடம் 
உள் 


பாதகம் 
பூமி 
அகணி 


( 5 ) 


அகலம் 183 


மார்பு 
விசாலம் 


உரம் 
விரிவு 


( 2 ) 


அகலுள் 182 


பரப்பு 
ஊர் 
நாடு 


விசாலம் ( அகலம் ) 
கிராமம் 
தேயம் 

( 3 ) 


அகவல் 16 


பர் 


மயிற்குரல் 
கூத்து 


அகவற்பா 
( ஆசிரியப்பா ) 
மயிலொலி 
நடனம் ( ஆடல் ) ( 3 ) 


அகளம் 183 


மிடா 


பானை 


தாழி 


சாடி 


( 2 ) 


அகி 16 


அரவு 
இரும்பு 


பாம்பு 
கரும்பொன் 


( 2 ) 


131 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அகைத்தல் 7 


வேதனை 
ஒடித்தல் 
அறுத்திடல் 
உயர்த்தல் 


வருத்தம் 
ஒசித்தல் ( முறித்தல் ) 
கொய்தல் ( அறுத்தல் ) 
நிமிர்தல் 

( 4 ) 


அக்காரம் 274 


புடவை 
செல்லம் 


சேலை 
குளம் 


( 2 ) 


அக்கு 17 


எலும்பு 
விடை முரிப்பு 


எருதின் முரிப்பு 
இடபத்தின் முரிப்பு 
அக்குமணி ( 3 ) 


சங்குமணி 


அங்கணம் 21 


சேறு 
முற்றம் 
சலதாரை 


கும்பி 
முன்றில் 
தூம்பு 


( 3 ) 


அங்கதம் 23 


பின்னகம் 
தோளணி 
வசைச்சொல் 


பாம்பு 
வாகுவலயம் 
பழிச்சொல் 


( 3 ) 


அங்கம் 24 


உடல் 
உறுப்பு 
என்பு 
ஆறங்கம் 
கட்டில் 


உடம்பு 
அவயவம் 
எலும்பு 
வேதாங்கம் 
மஞ்சம் 


( 5 ) 


அங்காரகன் 131 


தீ 


செவ்வாய் 


நெருப்பு 
குசன் 


( 2 ) 


அங்கி 96 


தீ 
சட்டை 


அக்கினி ( நெருப்பு ) 
கஞ்சுகம் ( 2 ) 


அசம் 33 


மூவாண்குறுநெல் மூன்றுவருடத்துநெல் 
புருவை 

( 2 ) 


ஆடு 


அசனி 262 


( 2 ) 


அசி 27 


உரும் 
வச்சிரம் 
படைக்கலம் 
வாள் 
அவமதிச்சிரிப்பு 


இடி 
வச்சிராயுதம் 
ஆயுதம் 
கட்கம் 
ஆசியம் 


( 3 ) 


0 132 


சூடாமணி நிகண்டு - 


அச்சம் 30 


அகத்தி 
ஐம்மை 


அகத்திமரம் 
அச்சவடிவு 
( தகட்டுவடிவு ) 
பயம் 


அஞ்சல் 


( 3 ) 


அஞர் 71 


அறிவிலர் 
துக்கம் 


மூடர் 
துயரம் 


( 2 ) 


அஞ்சலி 40 


வணங்கல் 
வாவற்பறவை 


கும்பிடல் 
வௌவால் 


( 2 ) 


அஞ்சனம் 40 


கறுப்பு 

கறுப்புநிறம் 

கண்ணிலிடுகின்றமை 
திக்காளையிலொன்றுமேற்றிசையானை ( 3 ) 


மை 


அடர் 72 


நெருங்குதல் 


நெருங்கல் 


அடல் 58 


கொலை 
வலி 
போர் 


கொல்லுதல் 
பராக்கிரமம் 
யுத்தம் 


( 3 ) 


அடி 72 


செண்டுவெளி குதிரைவையாளிவீதி 
தாள் 

கால் 
ஆதி 

முதல் 
கவிதையின்பாதம் பாட்டினடி ( 4 ) 


அடுதல் 69 


அட்டல் 
அடர்தல் 
கொலை 


சமைத்தல் 
நெருங்கல் 
கொல்லுதல் 


( 3 ) 


அடுப்பு 54 


பரணிநாள் 
அச்சம் 
சுல்லி 


பரணிநக்ஷத்திரம் 
பயம் 
சுபாலிகை 


( 3 ) 


அடை 


இலை 
கனம் 
அப்பம் 
அடுத்தல் 
செல்வழி 


தமாலம் 
பாரம் 
அப்பவர்க்கம் 
நெருங்கல் 
போகுமார்க்கம் 


( 5 ) 


1330 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அணங்கு 84 


நோய் 
அழகு 
தெய்வம் 
ஆசை 
பெண் 
கொலை 
வருத்தம் 


வியாதி 
அந்தம் 
கடவுள் 
இச்சை 
தையல் 
கொல்லுதல் 
பிரயாசை 


( 7 ) 


அணவல் 125 


அணுகல் 
புல்லல் 


அடைதல் 
புணர்தல் 


( 


( 2 ) 


அணி 131 


படைவகுப்பு 
அணி 


சேனைவகுப்பு 
ஆபரணம் 


( 2 ) 


அணு 183 


உயிர் 
நுண்மை 


சீவன் 
நுட்பம் 


( 2 ) 


அணை 33 


கரை 
மெத்தை 


விளிம்பு ( செய்கரை ) 
தளிமம் 

( 2 ) 


அணட்சம் 92 


முதலை 
ஓந்தி 
அரணை 
புள் 
உடும்பு 
பல்லி 
நண்டு 
மீன் 
தவளை 
ஆமை 
நாகம் 
இப்பி 


கரா 
ஓணான் 
அரணை என்னுஞ்செந்து 
பறவை 
முசுலிகை 
கெவுளி 
ஞெண்டு 
மச்சம் 
மண்டூகம் 
கூர்மம் 
பாம்பு 
சிப்பி 

( 12 ) 


அண்டம் 79 


ஆகாயம் 
முட்டை 


ஆகாசம் 
அண்டம் 


( 2 ) 


அண்டர் 80 


பகைவர் 
வானோர் 
ஆயர் 


சத்துருக்கள் 
தேவர் 
இடையர் 


( 3 ) 


0 134 


சூடாமணி நிகண்டு . 


அண்ணல் 144 


தலைவன் 
பீடு 


அரசன் 
பெருமை 


( 2 ) 


அதம் 121 


இறங்குதல் 
பாதாளம் 
கீழ் 


தாழ்தல் 
பாதலம் 
பள்ளம் 


( 3 ) 


அதர் 120 


வழி 
புழுதி 
ஆட்டினதர் 


பாதை 
பொடி 
ஆட்டின் கழுத்திற் 
றொங்கும் அதர் 
சிறுமணல் ( 4 ) 


நுண்மணல் 


அதிர்ப்பு 115 


ஒலி 
நடுக்கம் 


சத்தம் 
கம்பிதம் 


( 2 ) 


அத்தம் 104 


கனகம் 


பொன் 
பாதி 


கை 


கண்ணாடி 
சொற்பொருள் 


அரை 
கரம் 
உருவங்காட்டி 
சொல்லினருத்தம் 
வனம் 
அத்தநட்சத்திரம் ( 7 ) 


காடு 
ஓர்நாள் 


அத்தன் 118 


மூத்தோன் 
தந்தை 
அரன் 
குரு 


தமையன் 
பிதா 
சிவன் 
ஆசான் 


( 4 ) 


அத்தி 107 


ஆர்கலி 


யானை 


கடல் 
குஞ்சரம் 
அத்திமரம் 
என்பு 


அதவு 
எலும்பு 


( 4 ) 


அத்திரி 116 


கழுதை 
விண் 
ஒட்டகம் 
பரி 
அசலம் 
அம்பு 


வேசரி 
ஆகாயம் 
தாசோகம் 
குதிரை 


மலை 


பாணம் 


( 6 ) 


1350 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அத்து 105 


அரைஞாண் 
செம்மை 
அசைச்சொல் 
இசைப்பு 


அரைநாண் 
சிவப்பு 
ஓரிடைச்சொல் 
சேர்க்கை 


( 
4 
) 


அந்தகன் 131 


குருடன் 


கூற்று 


அதரிசனன் 
நமன் 


( 2 ) 


அந்தணர் 131 


அறவோர் 
பார்ப்பார் 


முநிவர் 
வேதியர் 


( 2 ) 


அந்தம் 16 


அழகு 
ஈறு 


அணி 
முடிவு 


( 2 ) 


அந்தரம் 128 


முடிவு 
பேதம் 
அண்டம் 
இடை 


ஈறு 
வேறுபாடு 
ஆகாயம் 
( இடம் கண் ) 


( 4 ) 


அந்தரி 32 


உமை 


பார்வதி 
காளி 


துர்க்கை 


( 2 ) 


அந்தி 130 


முச்சந்தி 
பாலையாழிசை 


முத்தெருக்கூடுமிடம் 
பாலைநிலத்து 

வீணையின் இராகம் 
இராத்திரி 
அந்திப்பொழுது ( 4 ) 


இரவு 


மாலை 


அந்தில் 125 


அசை 
ஆங்கு 


அசைச்சொல் 
அவ்விடம் 


( 2 ) 


அமரர் 147 


விபுதல் 
தெவ்வர் 


தேவர் 
பகைஞர் 


( 2 ) 


அமலை 147 


ஆரவாரம் 
அயிணி 


ஒலி 
சோறு 
பார்வதி 


உமை 


( 3 ) 


அமுதம் 174 


சதை 
நீர் 
மோக்கம் 


அமிர்தம் 
ஜலம் 
முத்தி 


( 3 ) 


o 136 


சூடாமணி நிகண்டு . 


அமுது 147 


பால் 
தேவருண்டி 
சுதை 


அமிழ்தம் 
தேவருணவு 
அமிர்தம் 


( 3 ) 


அம் 140 


அழகு 
அசைச்சொல் 
நீர் 


வனப்பு 
ஓரிடைச்சொல் 
புனல் 


( 3 ) 


அம்பணம் 181 


தோணி 
( ஆமை ) யாமை 


படகு 
கூர்மம் 


( 2 ) 


அம்பரம் 144 


கடல் 
விண் 


சமுத்திரம் 


ஆகாயம் 


தூது 


ஆடை 


( 3 ) 


அமறல் 143 


பொலிவு 
துன்னல் 


பொலிதல் 
நெருங்கல் 


( 2 ) 


அம்பல் 145 


பழிச்சொல் 
அலர்தூற்றல் 


வசைச்சொல் 
பழிகூறல் 


( 2 ) 


அம்பி 167 


நாவாய் 
தெப்பம் 


கம்பல் 
கட்டுமரம் 


( 2 ) 


அம்பு 272 


நீர் 
புயல் 
வேய் 
ஏவு 


ஜலம் 
மேகம் 
மூங்கில் 


கணை 


( 
4 
) 


அம்மை 139 


வருபிறப்பு 
அழகு 


மறுமை 
அலங்காரம் 
அன்னை 


தாய் 


( 3 ) 


அயம் 153 


உதகம் 


நீர் 
தடாகம் 
ஆடு 
பரி 
இரும்பு 


குளம் 
அசம் 
குதிரை 
கருந்தாது 


( 5 ) 


அயனம் 153 


வழி 
ஆண்டினில்பாதி 


பாதை 
வருடப்பாதி 


( 2 ) 


137 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அயிராணி 148 


உமை 


பார்வதி 
புலாமசை 


இந்திராணி 


( 2 ) 


அயிர் 163 


கரும்பின் கட்டி 
நுண்மணல் 
நுண்மை 


வெல்லம் 
சிறுமணல் 
நுட்பம் 


( 3 ) 


அயில் 79 


வேல் 
கூர்மை 


வேலாயுதம் 
கூர் 


( 2 ) 


அரக்கு 200 


சிவந்தமெழுகு 


மெழுகு 
கள்ளின்விகற்பம் 
சிவப்பு 


மது விகற்பம் 
ஓர்நிறம் 


( 3 ) 


அரங்கம் 201 


ஆற்றிடைக்குறை ஆற்றின்மத் 

தியிலிருக்கிறதிட்டு 
ஆடிடம் 

நாடகசாலை 
சங்கம் 

( 3 ) 


சபை 


அரங்கு 201 


போரிடம் 
வட்டாடுமிடம் 


போர்க்களம் 
சூதாடுதற்கு 
வகுத்த அறை 


சபை 


சவை 


மனைவிகற்பம் 


மனையின் 
விகற்பம் 


( 4 ) 


அரசன் 181 


வியாழன் 
மன் 


தேவகுரு 
நிருபன் 


( 2 ) 


அரசு 167 


மன் 
இராச்சியம் 


அரசன் 
அரசனாகுமிடம் 


( 2 ) 


ஆரணம் 165 


கவசம் 
காடு 
மதில் 
வேலி 


ஜீரா 
வனம் 
புரிசை 
அத்து 


( 
4 
) 


அரத்தம் 176 


இரத்தம் 
செம்மை 
அரக்கு 


உதிரம் 
சிவப்பு 
அரத்தம் 


0 138 


சூடாமணி நிகண்டு - 


உற்பலம் 
கடம்பு 


செங்குவளை 
கடப்பமரம் 


( 5 ) 


அரந்தை 201 


குறிஞ்சியாழிசை குறிஞ்சி நிலத்து 

வீணையினிசை 
துன்பம் 

துயரம் 


( 2 ) 


அரம்பை 168 


தெய்வப்பெண் 
வாழை 


அமரர் மாது 
கதலி 


( 2 ) 


அரலை 198 


கனிவித்து 
ஆழி 
மரல் 
கழலை 


பழத்தின் கொட்டை 
கடல் 
ஒருவிதைப்பூண்டு 
கழலைக்கட்டி ( 


( 
4 
) 


அரவம் 167 


நூபுரம் 
பாம்பு 
ஓசை 


காற்சிலம்பு 
சர்ப்பம் 
சத்தம் 


( 3 ) 


அரற்றல் 200 


அழுகை 
ஓசை 


அழுதல் 
சத்தம் 


( 2 ) 


அராகம் 205 


செந்நிறம் 
பாலையாழ் 
முடுகியல் 
பாட்டு 
ஆசை 


சிவப்புநிறம் 
பாலைநிலத்துவீணை 
வண்ணம் 
இசைப்பாட்டு 
விருப்பம் ( 5 ) 


அரி 197 


கிளி 
புணரி 
மால் 
தேர் 
ஐம்மை 
இந்திரன் 
கால் 
காந்தி 
பரி 
புகர் 
பன்றி 


கிள்ளை 
கடல் 
விட்டுணு 
இரதம் 
அச்சவடிவு 
தேவேந்திரன் 
காற்று 
ஒளி 
குதிரை 
குற்றம் 
வராகம் 


139 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சிங்கம் 


பகை 


புகை 
பாயல் 
சோலை 
வரி 
மதி 


கோளரி 
விரோதம் 
தூமம் 
மக்கட்படுக்கை 
தோப்பு 
நீளம் 
சந்திரன் 
மரவயிரம் 
தவளை 
குரங்கு 


சேகு 


1 


நமன் 


தேரை 
வானரம் 
இயமன் 
மூங்கில் 
எரி 
புரை 
நிறம் 
பொன் 
பாந்தள் 
இரவி 
கண்வரி 
தார் 
பச்சை 
அரிசி 
நெற்கதிர் 
கள் 
கூர்மை 
அளி 
படைக்கலம் 
ஈர்வாள் 
அரிதல் 
சயனம் 
நேமி 


வேய் 
நெருப்பு 
உட்டுளை 
காந்தி 
கனகம் 
பாம்பு 
சூரியன் 
அரி 
பூமாலை 
மரகதம் 
தண்குலம் 
நெல்லின்கதிர் 
மது 
வள் 
வண்டு 
ஆயுதம் 
இரம்பம் 
அறுத்தல் 
கட்டில் 
கடல் 
வலி 
கட்டு 
வர்ச்சியம் 
அரிப்பு 
சிலம்பினுட் 
படுக்கைக்கல் ( 47 ) 


அடல் 


விசி 


பறை 
அரித்தல் 
பரிமரமதனுள் 
பெய்தபரல் 


அரிட்டம் 16 


கள் 
காக்கை 


மது 
வாயசம் 


( 2 ) 


0 140 


சூடாமணி நிகண்டு - 


அரிதம் 197 


பசுமை 


பசியநிறம் 
திசை 


திக்கு 


( 2 ) 


அரில் 143 


துறு 
பிணக்கம் 


சிறுதூறு 
பிணங்கல் 
குற்றம் 


மாசு 


( 3 ) 


அருகல் 174 


சுருங்கல் 
சார்தல் 


குறைதல் 
அண்ணுதல் 


( 2 ) 


அருச்சுனம் 200 


மருதம் 
வெண்மை 


மருதமரம் 


வெளுப்பு 


( 2 ) 


அருணம் 174 


மான் 
செம்மை 
ஆடு 
எலுமிச்சை 


உழை 
சிவப்பு 
அயம் 
இலிகுசம் 


( 4 ) 


அருணன் 179 


சூரியன் தேர்ப்பாகன் சூரியன் இராசாரதி 
ஆதித்தன் 

சூரியன் 
புதன் 

சௌமியன் ( 3 ) 


அருத்தம் 58 


பொருள் 
பொன் 
பாதி 


சொற்பொருள் 
ஆடகம் 
அரை 


( 3 ) 


அருந்தல் 201 


அருமை 
உண்டல் 


அரியதன்மை 
புசித்தல் 


( 2 ) 


அருப்பம் 188 


ஆரிடம் 
நோய் 
காடு 
அரண் 
ஊர் 


வழுக்குநிலம் 
வியாதி 
ககனம் 
கோட்டை 
மருந்நிலத்தூர் 


( 5 ) 


அருவி 198 


மலைச்சார்வு ஆறு 

மலையைச் சார்ந்த ஆறு 
தினைத்தாள் தினைத்திட்டு ( 2 ) 


அருள் 10 


கருணை 
சத்தி 


கிருபை 
பார்வதி 


( 2 ) 


141 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அலகு 206 


நெற்கதிரேயாதி 
பலகறை 
துளம்பு 
எண் 
எதி 


நெற்கதிர்முதலியவை 
கவடி 
நிலம்பூச்சி 
இலக்கம் 
ஆயுதம் 

( 5 ) 


அலங்கல் 209 


பூமாலை 
அசைவு 
தளிர் 
இலங்கல் 


தெரியல் 
அசைதல் 
பல்லவம் 
விளங்கல் 


( 
4 
) 


அலம் 74 


நாஞ்சில் 
அமைவு 


கலப்பை 
அமையுமென்றல் ( 2 ) 


அலரி 206 


அரி 
சூரியன் 


கண்வரி 
அருக்கன் 
அழகு 
ஒருமரம் 
닝 


பொற்பு 
அலரிமரம் 
மலர் 


( 5 ) 


அலர் 226 


பழி 
விரிபூ 
நீர் 


நிந்தை 
மலர்ந்த பூ 
உதகம் 


( 3 ) 


அலவன் 218 


ஞெண்டு 
பூஞை 
அம்புலி 
கடகராசி 


நண்டு 
பூனை 
சந்திரன் 
நான்காமிராசி 


( 
4 
) 


அல் 213 


இரா 
இருள் 
அல்ல 


இராத்திரி 
இருட்டு 
அல்லவெனல் 


( 3 ) 


அல் 216 


ஆம் 
அல்ல 


ஆகும் 


வேறு 


( 2 ) 


அல்கல் 53 


நாள் 
சுருங்கல் 
வைகல் 


தினம் 
குறைதல் 
தங்கல் 


( 3 ) 


0 142 


சூடாமணி நிகண்டு 


அல்லி 213 


வெள்ளாம்பல் 
காயா 
அகவிதழ் 


குமுதப்பூ 
காசாஞ்செடி 
உள்ளிதழ் 


( 3 ) 


அவந்தி 147 


கிளி 
ஓர் ஊர் 


தத்தை 
அவந்தி நகரம் 


( 2) 


அவல் 243 


சிற்றுண்டி 
பள்ளம் 
நீர்நிலை 


பலகாரம் 
குழி 
குளம் 


( 3 ) 


அவி 256 


நெய் 
சோறு 
அமருண்டி 


ஆச்சியம் 
சாதம் 
தேவருணவு 


( 3 ) 


அவிர்தல் 226 


ஒளி 


பிரகாசம் 
கிழித்தல் 


பீறல் 


( 2 ) 


அவ்வை 246 


தாய் 
ஔவை 


அன்னை 
தவப்பெண் 


( 2 ) 


அழனம் 140 


தீ 
பிணம் 


அக்கினி 
பிரேதம் 


( 2 ) 


அழிவு 256 


வீதல் 


சாதல் 
கெடுதல் 


கேடு 


( 2 ) 


அழுங்கல் 250 


இரங்கல் 


அழுதல் 
கெடுதல் 


கேடு 


( 2 ) 


அழுவம் 250 


பரப்பு 
நாடு 


விசாலம் 
தேயம் 


(( 2 ) 


அளகம் 268 


மாதர் ஓதி 
அறல் 
மயிர்க்குழற்சி 


பெண்மயிர் 
நீர் 
குழற் கொத்து 


( 3 ) 


அளக்கர் 265 


பூமி 


புடவி 
சேறு 
உப்பளம் 


கும்பி 
கழி 


143 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கடல் 
கார்த்திகை 


சமுத்திரம் 
கார்த்திகை 
நட்சத்திரம் 


( 5 ) 


அளவை 271 


எல்லை 
நாள் 


வரப்பு 
தினம் 


( 2 ) 


அளறு 274 


நரகம் 
சேறு 


நிரயம் 
அள்ளல் 


( 2 ) 


அளி 271 


நறவு 
வண்டு 
அன்பு 
கொடை 


கள் 
சுரும்பு 
ஆசை 


ஈகை 


( 4 ) 


அளித்தல் 201 


கொடுத்தல் 
காத்தல் 


ஈதல் 
புரத்தல் 


( 2 ) 


அளை 272 


தயிர் 
முழை 
புற்று 


ததி 
மலைக்குகை 
வன்மீகம் 


( 3 ) 


அள் 269 


உரம் 
செறிவு 
காது 
அயில் 
பற்றிரும்பு 
( வலியிரும்பு ) 


வலி 
நெருக்கம் 
செவி 
கூர்மை 
அள்ளு 


( 5 ) 


அள்ளல் 272 


நரகம் 
சேறு 


கும்பி 
குழைசேறு 


( 2 ) 


அறல் 14 


கருமணல் 
நீர் 


கறுப்புமணல் 
புனல் 


( 
2 
) 


அறிக்கை 200 


அறிவு 
பற்று 


உணர்வு 
ஆசை 


( 2 ) 


அறுகு 290 


சிங்கம் 
ஓர்புல் 
யாளி 


சீயம் 
அறுகம்புல் 
பூட்கை 


( 3 ) 


O 144 


சூடாமணி நிகண்டு . 


அறுவை 208 


சித்திரைநாள் 
ஆடை 


சித்திரைநட்சத்திரம் 
சீலை 

( 2 ) 


அறை 284 


முழை 
மோதல் 
பாறை 
திரை 
சிற்றில் 
மொழி 


மலையினுட்குகை 
அறைதல் 
பதுக்கை 
அலை 
சிறுவீடு 
சொல் 

( 6 ) 


அற்றம் 280 


மறைவு 
சோர்வு 
அவகாசம் 


அபவாரணம் 
மறுதி 
சமயம் 


( 3 ) 


அனங்கம் 301 


இருவாட்சி 
மல்லிகை 


மயிலை 
புரூண்டி 


( 2 ) 


அனந்தம் 301 


முடிவிலாமை 


இறப்பிலாமை 
பொன் 


ஆடகம் 


விண் 


ஆகாயம் 


( 
3 
) 


அனந்தம் 301 


சிவன் 
மால் 
சேடன் 


அரன் 
திருமால் 
( ஆதிசேடன் ) 
பூமிதாங்கும்பாம்பு 
பலபத்திரன் 
சமணதேவன் ( 5 ) 


அலாயுதன் 
அருகன் 


அனந்தை 295 


ஈஸ்வரி 


ஓர் சக்தி 
பூமி 


படி 


( 2 ) 


அன் 309 


வினைவிகுதி 
பெயர்விகுதி 
சாரியை 


வினையினிறுதிநிலை 
பெயரினிறுதிநிலை 
பதப்புணர்ச்சிச் சார்ந்து 
நிற்கும் சொல் ( 3 ) 


அன்றில் 299 


ஓர்புள் 
மூலநாள் 


அன்றில் பட்சி 
மூலநட்சத்திரம் ( 2 ) 


அன்னம் 307 


ஓதிமம் 
சோறு 


எகினம் 
சாதம் 


( 
2 


( 2 ) 


145 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


அன்னை 307 


முன்பிறந்தாள் 
தோழி 
தாய் 


அக்காள் 
பாங்கி 


மாதா 


( 3 ) 


ஆ 241 


இரக்கச்சொல் 


பசு 


இரக்கம் 
பெற்றம் 
ஆச்சா 
இசை 
வியப்பு 


ஆச்சாமரம் 
சொல்லிசை 
அதிசயம் 


( 5 ) 


ஆகம் 213 


மார்பு 
உடல் 


உரம் 
தேகம் 


( 2 ) 


ஆகாரம் 


உடல் 
நெய் 
உண்டி 


சரீரம் 
கிருதம் 
உணவு 


( 3 ) 


ஆகு 6 


எலி 
பெருச்சாளி 


களிமம் 
மூடிகம் 


( 2 ) 


ஆகுலம் 31 


வருத்தம் 
ஓசை 


துன்பம் 
ஒலி 


( 2 ) 


ஆக்கம் 14 


பூமகள் 
செல்வம் 


இலக்குமி 
பெருக்கம் 


( 2 ) 


ஆங்கு 125 


அசை 
இடம் 


அசைச்சொல் 
அவ்விடம் 


( 2 ) 


ஆசாரம் 271 


துகில் 
தூ 
மாரி 


சீலை 
சுத்தம் 
மேகம் 


( 3 ) 


ஆசினி 28 


பலாவிசேடம் 
மரவுரி 
மரக்காழ் 
விண் 


ஈரப்பலா 
நார்ச்சீலை 
மரவயிரம் 
ஆகாயம் 


( 4 ) 


ஆசு 28 


விரைவு 
குற்றம் 


சீக்கிரம் 
பிழை 


O 146 


4 


சூடாமணி நிகண்டு - 


அற்பம் 
மெய்க்கவசம் 


சிறுமை 
ஜீரா 


( 
4 
) 


ஆசுகம் 32 


பகழி 
காற்று 


அம்பு 
வாயு 


( 2 ) 


ஆசை 31 


திசை 
பொன் 
அன்பு 


திக்கு 
கனகம் 
விருப்பம் 


( 
3 
) 


ஆடகம் 71 


ஆடகி 


துவரை 
பொன் 


பிங்கலம் 


( 2 ) 


ஆடல் 61 


பெண்ணாண்கூடல் கலவி 
வார்த்தை 

சொல் 
கூத்தாடல் 
வென்றி 

விசயம் 


நடனம் 


( 4 ) 


ஆடவர் 61 


புருடர் 
இளையவர் 


ஆண்மக்கள் 
இளைஞர் 


( 2 ) 


ஆடி 63 


ஓர் மாதம் 
கண்ணாடி 
உத்தராடம் 


ஆடிமாதம் 
உருவங்காட்டி 
உத்தராட 
நட்சத்திரம் 


( 3 ) 


ஆடு 53 


மேழகம் 
வெற்றி 


செம்மறியாடு 
ஆசை 


( 2 ) 


ஆணு 168 


இரதம் 
நன்மை 


இனிமை 
சுகுணம் 


( 2 ) 


ஆணை 78 


மெய் 
வென்றி 
சூள் 
ஏவல் 


உண்மை 
வெற்றி 
சபதம் 
ஏவுதல் 


( 4 ) 


ஆதன் 96 


ஆவி 


உயிர் 
ஓர்வில்லான் 


அறிவில்லான் 


( 2 ) 


147 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


. 


ஆதி 100 


முதல் 
நேரோடல் 
அருகன் 
மால் 
ஈசன் 
அவதன் 


தொடக்கம் 
நேராகவோடல் 
அருகதேவன் 
அரி 
அரன் 
பிரமன் 


( 6 ) 


ஆம்பல் 138 


வேய் 
கள் 
கவ்வை 
அல்லி 
வங்கியம் 


மூங்கில் 
மது 
பழிச்சொல் 
குமுதம் 
வேய்க்குழல் 
கரி 


யானை 


( 6 ) 


ஆம்பி 148 


ஒலி 
காளான் 


சத்தம் 
ஆம்பி 


( 2 ) 


ஆம்பிரம் 148 


புளிமா 
தேமா 
புளிப்பு 


புளிமாமரம் 
மாமரம் 
அறுவகைச் 
சுவையிலொன்று ( 3 ) 


ஆயம் 151 


கவற்றின்தாயம் 
ஆதாயம் 
மாதர்கூட்டம் 


சூதாடுகருவி 
இலாபம் 
பெண்கள் கூட்டம் ( 3 ) 


ஆய்தல் 162 


நுணுக்கம் 
ஆய்தல் 


நுட்பம் 
ஆராய்தல் 


( 2 ) 


ஆரம் 169 


பதக்கம் 
முத்தம் 
ஆத்தி 
சந்தனம் 


மதாணி 
தரளம் 
தாதகிமரம் 
சந்து 
பூமாலை 


மாலை 


( 5 ) 


ஆரல் 185 


கார்திகைநாள் 
செவ்வாய் 
அரண் 
( அரண் உறுப்பு 
அழல் 
ஒருமீன் 


அறுமீன் 
அங்காரகன் 
மதில் 
மதிலுறுப்பு ) 
நெருப்பு 
ஆரல்மீன் 


( 
5 
) 


O 148 


சூடாமணி நிகண்டு 


ஆரி 203 


கதவு 
சோழன் 
அழகு 
மேன்மை 


வாயில் மறைப்பு 
வளவன் 
லாவண்யம் 
மேம்பாடு 


( 4 ) 


ஆரியர் 203 


மிலேச்சர் 
நல்லோர் 


மிலேச்சர் 
நல்லவர் 


( 2 ) 


ஆரை 182 


மதில் 
புற்பாய் 


எயில் 
சாப்பை 


( 2 ) 


ஆர் 178 


கூர்மை 

அயில் 
ஆத்தி 

ஆத்திமரம் 
தேரின்அகத்துறு தேரினகத்திற் 
கதிர் 

செறிகதிர் 
( தேரினைந்துருவாணி ) 


( 3 ) 


ஆர்தல் 183 


நிறைதல் 
உண்டல் 


நிரம்புதல் 
அருந்தல் 


( 2 ) 


ஆர்ப்பு 197 


ஒலி 
சிரித்தல் 


சத்தம் 
நகைத்தல் 


( 2 ) 


ஆர்வம் 183 


நரகம் 
அன்பு 


நிரயம் 
ஆசை 


( 2 ) 


ஆர்வலர் 183 


கொண்கர் 
அன்பர் 


கணவர் 
அன்புடையார் 


( 2 ) 


ஆலம் 207 


வடவிருக்கம் 
நஞ்சு 
அலர்பூ 
நீர் 


ஆலமரம் 
விடம் 
மலர்ந்த 
புனல் 


( 4 ) 


ஆலயம் 227 


நகரம் 

தேவர்கோட்டயம் 
கோயில் 

தேவாலயம் 
ஆனையின் கூட்டம் யானைகட்டும் 

கூடம் 


( 3 ) 


149 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


ஆலல் 208 


ஆடுதல் 


நடனஞ்செய்தல் 
சத்தம் 


ஒலி 


( 2 ) 


ஆல் 216 


ஆம் 


அல்ல 


ஆல் 
ஆமெனல் 
உருபின்மூன்று 


ஆகும் 
அல்லவெனல் 
ஆலமரம் 
ஆகுமெனல் 
மூன்றாம் 
வேற்றுமை 
யினுருபு 


( 4 ) 


ஆவணம் 234 


புனர்தம் 
வீதி 
அங்காடி 
உரிமை 


புனர்பூசநட்சத்திரம் 
தெரு 
கடைவீதி 
உரித்து 

( 4 ) 


ஆவரணம் 245 


சட்டை 


தடை 
மறைப்பு 
அரணம் 
ஆடை 


அங்கி 
தடுத்தல் 
மறைவு 
கோட்டை 
வஸ்திரம் 


( 5 ) 


ஆவி 240 


குளம் 


வாசனை 


வரவி 
நாற்றம் 
உயிர் 
புகை 
மூச்சு 


சீவன் 
தூமம் 
உயிர்ப்பு 


( 5 ) 


ஆழி 248 


மோதிரம் 
நேமி 
கடல் 
கரை 
வட்டம் 


விரலணி 
சக்கராயுதம் 
சமுத்திரம் 
கடற்கரை 
விருத்தம் 


( 5 ) 


ஆறு 162 


வழி 
நதி 


நடக்கும்வழி 
கிழக்கோடுமாறு ( 2 ) 


ஆற்றல் 279 


பொறை 
முயற்சி 
அதிகம் 


பொறுத்தல் 
தாளாண்மை 
மிகுதி 


150 


சூடாமணி நிகண்டு - 


வலி 
ஞானம் 


பலம் 
அறிவு 


( 5 ) 


ஆனகம் 293 


படகம் 
துந்துமி 


தம்பட்டம் 
பேரிகை 


( 2 ) 


ஆனி 295 


உத்தராடம் 
மூலம் 
சேதம் 
ஓர்மாதம் 


உத்தராட நக்ஷத்திரம் 
மூலநக்ஷத்திரம் 
நட்டம் ( கேடு ) 
ஆனிமாதம் ( 4 ) 


ஆனியம் 295 


பொழுது 


காலம் 
தினம் 


நாள் 


( 2 ) 


ஆன் 203 


இடைச்சொல் 


ஓரிடைச்சொல் 


ஆ 


பசு 


( 


( 2 ) 


இகல் 3 


பகை 


வலி 
போர் 


விரோதம் 
பலம் ( வலிமை ) 
சண்டை ( யுத்தம் ) ( 3 ) 


இருத்தல் 7 


கொல்லுதல் 
தள்ளுதல் 


செகுத்தல் 
வீழ்த்தல் 
( வீழ்த்துதல் ) 
இரித்தல் 
அழைத்தல் 
ஈதல் 


சாய்த்தல் 
கூப்பிடல் 
கொடுத்தல் 


( 5 ) 


இகுளை 3 


தோழி 
நட்பு 


பாங்கி 
நேசம் ( சுற்றம் ) ( 2 ) 


இக்கு 17 


கன்னல் 


கரும்பு 
கள் 


மது 


( 2 ) 


இசை 34 


புகழ் 
கிளவி 
பாட்டு 


கீர்த்தி 
சொல் 
இசைப்பாட்டு 


( 
3 
) 


இஞ்சி 40 


புரிசை 
இஞ்சி 


மதில் 
அல்லம் 


( 2 ) 


151 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


இடக்கர் 54 


மறைத்த வார்த்தை மறைத்த சொல் 
கும்பம் 

குடம் 


( 
2 
) 


இடங்கர் 45 


முதலை 
தூர்த்தர் 
குடங்கர் 


கரா 
விடர் 
குடம் 


( 3 ) 


இடம் 202 


செல்வம் 
விசாலம் 
வாமம் 


ஐச்சுவரியம் 
அகலம் 
இடப்பக்கம் 


( 3 ) 


இடி 48 


இடி 
நென்மா 
உறுதிச்சொல் 


அசனி 
நெல்லின்மா 
திடச்சொல் 


( 3 ) 


இடை 52 


நடு 
இடம் 
நுசுப்பு 


மத்தி 
தானம் 
இடை 


( 3 ) 


இதழ் 95 


பனையேடு 
பூவினிதழ் 
உதடு 


பனையோலை 
மலரினிதழ் 
இதழ் 


( 3 ) 


இந்தனம் 124 


மிகை 
காட்டம் 
எரியிடுகனல் 


மேல் 
விறகு 
அக்கினிச்சுவாலை ( 3 ) 


இபம் 30 


மரக்கோடு 


மரத்தின் கொம்பு 
அத்தி 


யானை 


( 2 ) 


இயம் 152 


ஒலி 


சத்தம் 
வார்த்தை 

சொல் 
( மேளம் ) வாச்சியம் வாச்சியப்பொது 


( 3 ) 


இயல் 159 


நடை 
தமிழ் 
சாயல் 


ஒழுக்கம் 
இயற்றமிழ் 
நிறம் 


( 
3 
) 


இரணம் 226 


பொன் 


கடன் 
மாணிக்கம் 


சுவணம் 
இருணம் 
ஓர்வகையிரத்தினம் ( 3 ) 


0 152 


சூடாமணி நிகண்டு - 


இரதம் 165 


புணர்ச்சி 
சூதம் 
இன்சுவை 
அரைஞாண் 
தேர் 


சையோகம் 
இரசம் 
இனியசுவை 
அரைநூல் 
இரதம் 


( 5 ) 


இரதி 189 


பித்தளை 
பெண்யானை 
மதன்றேவி 
இச்சை 


ஆரகூடம் 
பிடி 
இரதிதேவி 
ஆசை 


( 4 ) 


இரத்தம் 200 


செந்நீர் 
சிவப்பு 


உதிரம் 
சிஞ்சுகம் 


( 2 ) 


இரலை 167 


கலை 


ஊதுங்கொம்பு 
முதல்நாள் 


ஆண்மான் 
கோடு 
அச்சுவினி 
நக்ஷத்திரம் 


( 3 ) 


இரவி 15 


மலை 


ஆதித்தன் 


வெற்பு 
சூரியன் 


( 2 ) 


இராகம் 170 


கீதம் 
செம்மை 
இச்சை 
நிறம் 


இசைப்பாட்டு 
சிவப்பு 
ஆசை 
காந்தி 


( 4 ) 


இராசி 187 


ஓரை 
கூட்டம் 


இராசிப்பொது 
தொகுதி 


( 2 ) 


இராசியம் 170 


மறைவு 
யோனி 


மறைப்பு 
பெண்குறி 


( 2 ) 


இருசு 175 


பண்டியுளிரும்பு 
செவ்வை 


கந்து 
செம்மை 


( 
2 
) 


இருபிறப்பு 191 


எயிறு 
பார்ப்பு 
இந்து 
புள் 


பல் 
பிராமணர் 
சந்திரன் 
பறவை 


( 4 ) 


153 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


இருள் 191 


ஒருநரகம் 
மையல் 
இருள் 
கருமை 


ஓர்விதநரகம் 
மயக்கம் 
இருட்டு 
கறுப்பு 


( 4 ) 


இலஞ்சி 209 


மா 
வாவி 
கொப்பூழ் 
எயில் 
குணம் 
மகிழ் 
ஏரி 


மாமரம் 
குளம் 
உந்தி 
மதில் 
பண்பு 
மகிழமரம் 
ஏரி 


( 6 ) 


இலம்பகம் 209 


அத்தியாயம் 


இலக்கியத்தின் 

கூறுபாடு 
நுதலணிமாலை ( 2 ) 


நுதற்சூட்டு 


இலயம் 218 


கூத்து 
கூத்தின்விகற்பம் 


நடம் 
தேசிகம் 


( 2 ) 


இலாங்கலி 200 


அலம் 
தென் 
காந்தள் 


கலப்பை 
தென்னமரம் 
செங்காந்தண்மலர் ( 3 ) 


இல் 214 


இல்லாள் 

மனைவி 
இல்லையென்றால் இல்லென்றல் 
இராசி 

ஓரை 

மரணம் 
இடம் 

நிலம் 
கிரகம் 


சாவு 


வீடு 


( 6 ) 


இவர்தல் 231 


எழுச்சி 
ஆசை 
ஏறுதல் 
சேறல் 
மேவல் 


அகைத்தல் 
இன்பம் 
ஊக்கல் 
செல்லல் 
பொருந்தல் 


( 5 ) 


இவறல் 231 


மறவி 


ஆசை 
பேரிச்சை 
( பேராசை ) 


மறதி 
அன்பு 
பேரவா 


( 3 ) 


O 154 


சூடாமணி நிகண்டு - 


இழுமெனல் 249 


ஓசை 
இனிமை 


அனுகரணவோசை 
இனிப்பு ( 2 ) 


இழை 100 


நூல் 
ஆபரணம் 


பஞ்சுநூல் 
ஆணி 


( 2 ) 


இளமை 274 


தண்மை 

தாழ்மை 
காமம் 

காமவிச்சை 
உன்மத்தம் மயக்கம் ) 
இளமையின்பருவம் இளமைப்பருவம் ( 3 ) 


இளி 259 


இசை 
இசித்தல் 
எல் 
இணங்குதல் 
( யாழ்நரம்பு 
உரித்தல் 


நெற்றியிற்பிறக்குமிசை 
சிரித்தல் 
இகழ்ச்சிக்குறிப்பு 
இணக்கம் 
யாழினோர்நரம்பு ) 
பெயர்த்தல் ( 5 ) 


இளை 262 


புயல் 
இளமை 
வேலி 
தலைக்காவல் 


மேகம் 
மழவு 
மதில் 
முதற்காவல் 


( 4 ) 


இளைத்தல் 265 


( மெலிவு 
இளைப்பு 
இரங்கல் 


தேய்வு ) 
உண்டவாயாசம் 
( மெலிவு ) 
சோர்தல் 


( 2 ) 


இறப்பு 170 


( சா 
மிகுதி 
போக்கு 


மரணம் ) 
மிகல் 
போதல் 


( 3 ) 


இறால் 134 


தேன்கூடு 
எருது 
மீன் 


கோற்றேன் 
இடபம் 
இறான்மச்சம் 


( 3 ) 


இறுத்தல் 282 


ஒடித்தல் 
தங்கல் 
இயம்புதல் 


முறித்தல் 
வதிதல் 
சொல்லல் 


( 3 ) 


155 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


இறும்பு 286 


தாமரைப்பூ 


மலை 


இராசீவம் 
சிறுமலை 
சிறுவனம் 


குறுங்காடு 


( 3 ) 


இறும்பூது 286 


பெருமை 


மலை 


தகைமை 
வெற்பு 
அதிசயம் 
குழை 


வியப்பு 
தளிர் 
சிறுதூறு 


( 5 ) 


இறை 285 


சிவன் 
கடன் 
வேந்தன் 
கையிறை 
இறுப்பிறை 
சிறந்தோன் 
சிறுமை 
புள்ளிறகு 
தங்கல் 
சென்னி 
கூனி 
( சேடு 
இறப்பு 


ஈசன் 
இருணம் 
அரசன் 
கையுனிறை 
குடியிறை 
உயர்ந்தோன் 
அற்பம் 
பறவையினிறகு 
இறுத்தல் 
தலை 
வளைவு 
பெருமை ) 
வீட்டிறப்பு ( 12 ) 


இறைவை 275 


புட்டில் 
ஏணி 


இறை கூடை 
சேணி 


( 


( 2 ) 


இனம் 299 


கிளை 
அமைச்சு 


சுற்றம் 
மந்திரி 


( 2 ) 


ஈகை 15 


பொன் 
கொடை 
இண்டை 


கனகம் 
கொடுத்தல் 
இண்டங்கொடி 


( 3 ) 


ஈடு 51 


நெகிழ்தல் 


உவமை 


குழைவு 
ஒப்பு 
வலி 
பெருமை 


பலம் 
மாட்சிமை 


( 4 ) 


O 156 
O 


சூடாமணி நிகண்டு . 


ஈண்டு 91 


இவ்விடம் 
இப்படி 
சடுதி 


இந்தவிடம் 
இவ்வண்ணம் 
சீக்கிரம் 
( விரைவு ) 


( 3 ) 


ஈமம் 96 


மயானம் 
காட்டம் 


சுடுகாடு 
விறகு 


( 2 ) 


ஈரம் 17 


குளிர்ச்சி 
அன்பு 


சீதனம் 
தயை 


( 2 ) 


ஈழம் 253 


பொன் 
கள் 
ஓர்தேசம் 


கநகம் 
மது 
சிங்களதேசம் 


( 3 ) 


உக்கம் 103 


நெருப்பு 
மருங்கு 


தீ 
இடை 
ஆன் 
ஏறு 


பசு 


எருது 


( 4 ) 


உச்சி 35 


நண்பகல் 
உச்சி 
( உச்சந்தலை ) 


நடுப்பகல் 
நடுத்தலை 


( 2 ) 


உஞற்று 266 


இழுக்கு 
( ஊக்கம் 
தாளாண்மை 


தவறு 
உள்ளக்கிளர்ச்சி ) 
முயற்சி 


( 2 ) 


உடல் 58 


பொருள் 
ஆகம் 


பொன் 
தேகம் 


( 2 ) 


உடு 50 


விண்மீன் 

தாரகை 
கிடங்கு 

அகழி 
நாவாயோட்டுங்கோல் ஓடக்கோல் 

( மரக்கலம் 

ஓட்டுங்கோல் ) 
அம்பினீர்க்கு அம்பினிறகு 


( 4 ) 


உடுக்கை 65 


தண்ணுமை 


இடைசுருங்குபறை 
சீலை 

( 2 ) 


துகில் 


157 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


உடை 65 


துகில் 
செல்வம் 


ஆடை 
ஐச்சுவரியம் 


( 2 ) 


உணர்வு 73 


தெளிவு 
உடையொரீதல் 
அறிவு 


தேற்றம் 
பிணக்குநீங்கல் 
புத்தி 


( 3 ) 


உண்டி 288 


புசித்தல் 
சோறு 


உண்டல் 
சாதம் 


( 


( 2 ) 


உண்டை 82 


திரளை 
படைவகுப்பு 


திரட்சி 
சேனைவகுப்பு 


( 2 ) 


உத்தரம் 105 


ஊழித்தீ 
மேல் 
மறுமொழி 
வடக்கு 


வடவாமுகாக்கினி 
உயர்ச்சி 
எதிர்மொழி 
வடதிசை ( 4 ) 


உத்தி 108 


திருவுறுப்பு 
சுணங்கு 


நுதன்மேவணி 
சீதேவி என்னும் 
தலைக்கோலம் ) 
தேமல் 
சொல்லல் 


உரையாடல் 


( 3 ) 


உத்திரம் 119 


இல்லுறுப்பு 
ஓர்நாள் 


உத்திரம் 
உத்திரநக்ஷத்திரம் ( 2 ) 


உந்தி 125 


தேருருள் 
ஆறு 
உவரி 
நீர்ச்சுழி 
கொப்பூழ் 


தேர்ச்சக்கரம் 
நதி 
கடல் 
சுரியல் 
நாபி 


( 5 ) 


உப்பு 132 


மெல்லியலாராடல் மகளிர் விளையாட்டு 
உவர் 

உவர்த்தல் 
கடல் 

சமுத்திரம் 
இனிமை தித்திப்பு 

( 4 ) 


உம்பர் 137 


தேவர் 
உயர்நிலம் 
மேல் 


வானோர் 
தேவலோகம் 
ஆகாயம் 


( 3 ) 


O 158 


சூடாமணி நிகண்டு - 


உம்பல் 145 


ஆண்டிமருகம் 


ஆண்விலங்கு 
வேழம் 
குலம் 


யானை 


சாதி 


( 3 ) 


உயவை 159 


காக்கணம் 
முல்லை 
கான்யாறு 


காக்கணஞ்செடி 
முல்லைச்செடி 
காட்டாறு 


( 3 ) 


உயிர் 57 


உரம் 166 


காற்று 
சீவன் 
வலி 
ஞானம் 
ஊக்கம் 
மார்பு 


வாயு 
ஆன்மா 
வலம் 
அறிவு 
உள்ளக்கிளர்ச்சி 
அகலம் 


( 4 ) 


உரு 195 


நிறம் 
வடிவு 
அட்டை 


வண்ணம் 
உருவம் 
சளூகம் 


( 3 ) 


உருத்தல் 101 


தோற்றல் 
கோபம் 


முனத்தல் 
சினம் 


( 2 ) 


உரை 195 


விளவி 
தேய்வு 


சொல் 
தேய்தல் 


( 
2 
) 


( 


உலகம் 218 


திசை 
விண் 
பூமி 
குணம் 
சனம் 
உயர்ந்தோர் 


திக்கு 
ஆகாயம் 
அகிலம் 
பண்பு 
கூட்டம் 
மேலோர் 


( 6 ) 


உலக்கை 281 


உரோங்கல் 
ஓணம் 


முசலம் 
திருவோணநட்சத்திரம் 

( 2 ) 


உலவை 226 


கால் 
மரத்தின் கொம்பு 
தழை 
விலங்கின்கோடு 


காற்று 
மரக்கோடு 
இலை 
மிருகத்தின் கொம்பு ( 4 ) 


159 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


உவணம் 229 


கருடன் 


கலுழன் 
உயர்ச்சி 
கழுகு 


உயரம் 
சகுந்தம் 


( 3 ) 


உவம்பு 236 


மகிழ்ச்சி 


களிப்பு 
உயரம் 


மேடு 


( 2 ) 


உவளகம் 235 


மதில் 
ஓர்பக்கம் 
ஊருணி 
பள்ளம் 
உள்ளில் 


எயில் 
ஓரிடம் 
குளன் 
குழி 
அந்தப்புறம் 


( 5 ) 


உவா 195 


தந்தி 
இளையோன் 
பௌவம் 


யதனை 
மம்பி 


பூரணை 


( 3 ) 


உழைப்பு 263 


வலி 
உற்சாகம் 


வலிமை 
ஊக்கம் 


( 2 ) 


உழை 252 


இடம் 


மான் 
யாழிலோர்நரம்பு 


கண் 
நவ்வி 
வீணையினான் 
காந்தந்தி 


( 3 ) 


உளை 262 


பரியதுகட்டுமயிர் 


பிறமயிர் 


குதிரைக் கழுத்திற் 
கட்டுமயிர் 
( குதிரைக்கணிமயிர் ) 
குசை 

( 2 ) 


உள்ளம் 266 


ஊக்கம் 


முயற்சி 
நெஞ்சு 


மனது 


( 2 ) 


உள்ளல் 263 


நினைவு 


உள்ளான் 


நினைப்பு 
( நினைத்தல் ) 
ஓர்குருவி 
( உள்ளான் குருவி ) ( 2 ) 


உறவி 281 


எறும்பு 
ஊற்று 


பிபீலிகை 
நீரூற்று 


0 160 


சூடாமணி நிகண்டு - 


உலைக்களம் 


கொல்லனுலை 
முதலிய இடம் 
சுற்றம் 
ஆவி 


உறவு 
உயிர் 


( 5 ) 


உறழ்வு 281 


புணர்வு 
காலம் 
செறிவு 
இடையீடு 
ஒப்பு 


புணர்ச்சி 
வேளை 
நெருக்கம் 
இடையிடுதல் , தடை 

( 5 ) 


உவமை 


உறுகண் 281 


துன்பம் 
பயம் 
மிடி 
நோய் 


இடுக்கண் 
அச்சம் 
தரித்திரம் 
வியாதி 


( 4 ) 


உறுதி 285 


நன்மை 
கல்வி 


நலம் 
வித்தை 


( 2 ) 


உறுப்பு 35 


அவயவம் 
உடம்பு 


அங்கம் 
மேகம் ( சரீரம் ) 


( 2 ) 


உறுவன் 281 


முனி 
புத்தன் 


படிவன் ( முனிவன் ) 


2) 


உறை 284 


பொருள் 
மருந்து 
வாழ்நாள் 
உணவு 
வெண்கலம் 
காரம் 
படைக்கலத்தின் 

கூடு 
எண்குறித்திறுதி 
பெய்தல் 


பாக்கியம் 
ஔஷதம் 
ஆயுள் 
புசிப்பு 
கஞ்சம் 
உறைப்பு 
ஆயுதவுறை 


பாற்பிரை 
இடைச்சொல் 


எண்ணிறுதிக் 
கணிடுமோர் 
நிலக்குறிப்பு 
பாலிடுபிரை 
உறையென்னு 
மிடைச்சொல் 
உறையூர் 
ஜலத்துளி 


நகரம் 


நீர்த்துளி 


( 12 ) 


161 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


உறையுள் 285 


நாடு 
ஊர் 


தேயம் 
நகரம் 


( 2 ) 


உற்கை 288 


தாரகை 
தீக்கொள்ளி 


விண்மீன் 
கடைக்கொள்ளி 


( 2 ) 


ஊக்கம் 9 


வலி 

வலிமை 
உற்சாகம் 

மனமகிழ்ச்சி 
உள்ளத்தின்மிகுதி உரன் 


(உள்ளக்கிளர்ச்சி ) ( 3 ) 


ஊசி 251 


சூசி 
ஆணி 


இழைவாங்கி 
எழுத்தாணி 


( 2 ) 


ஊதியம் 74 


இலாபம் 
கல்வி 


ஆதாயம் 
வித்தை 


ஊர்தல் 


சிதறல் 


சிந்தல் 
வருடல் 


( 
( 

2 
) 


தடவல் 


( 


ஊர்தி 183 


தேர் 
விமானம் 
பாண்டில் 
உம்பல் 
சிவிகை 
பாய்மா 


இரதம் 
தேவரூர்தி 
பண்டி 
யானை 
தண்டிகை 
குதிரை 


( 6 ) 


ஊழ் 251 


முறை 
வெயில் 


முறைமை 
சூரியன் 
விரோதம் 


பகை 


( 3 ) 


ஊழ்த்தல் 106 


நினைத்தல் 
செவ்வி 
பதனழிவு 


உன்னல் 
பதம் 
கன்றுதல் 


( 3 ) 


ஊறு 277 


தீமை 
தீண்டல் 
கொலை 
இடையூறு 


பொல்லாங்கு 
தொடுதல் 
கொல்லல் 
துன்பம் 


( 4 ) 


O 162 


சூடாமணி நிகண்டு . 


ஊற்று 287 


ஊன்றுகோல் 
உறவி 


ஊற்றுக்கோல் 
நீரூற்று 


( 2 ) 


எகினம் 5 


புளிமா 
ஞாளி 
கவரிமா 
நீர்நாய் 
அன்னம் 


புளிப்புள்ள மாமரம் 
நாய் 
கவரிமான் 
எகின் 
அஞ்சம் 
( அன்னப்புள் ) ( 5 ) 


எக்கர் 19 


சொரிதல் 
( மறைத்தல் 
குவிதல் 


கொட்டுதல் 
மறைத்த சொல் ) 
திரளுதல் 


( 2 ) 


எஃகு 127 


உருக்கு 
வேல் 
கூர்மை 


எஃகு 
வேலாயுதம் 


நுண்மை 


( 3 ) 


எச்சம் 30 


குறை 
சேய் 
யாகம் 


குறைவு 
சந்ததி 
வேள்வி 


( 3 ) 


எண் 90 


எள் 
இலக்கம் 
எளிமை 
சோதிடம் 
விசாரம் 


திலம் 
எண் 
தளர்வு 
சோதிடநூல் 
ஆலோசனை 


( 5 ) 


எருந்து 202 


ஊரல் 
கிளிஞ்சல் 


ஊலூகம் 
ஏரல் 


( 2 ) 


எருவை 192 


கொறுக்கை 
கோரை 
கழுகு 
செம்பு 
இரத்தம் 


கொறுக்கைச்சி 
பஞ்சாய் 
சகுந்தம் 
தாம்பிரம் 
உதிரம் 


( 5 ) 


எலி 226 


பூரநாள் 
எலி 


ஓர் நட்சத்திரம் 
சிகரி 


( 2 ) 


163 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


எல் 220 


ஒளி 
பகல் 
இகழ்ச்சி 
இரவு 
இரவி 


பிரகாசம் 
தினம் 
நிந்தை 
இராத்திரி 
சூரியன் 


( 5 ) 


எல்லை 253 


வரையறை 


அளவு 
வெய்யோன் 


சூரியன் 


( 2 ) 


எழில் 292 


வண்ணம் 
இளமை 


அழகு 
இளையதன்மை ( 2 ) 


எள்ளல் 263 


நனை 
இழிப்பு 


சிரிப்பு 
இழிவு 


( 2 ) 


எறுழ் 40 


வலி 
தண்டு 


பலம் 
தண்டாயுதம் 


( 2 ) 


எற்று 280 


இரக்கம் 
மெலித்தல் 
( ஒத்தல் 
எறிதல் 
எத்தன்மைத்து 


இரக்கச்சொல் 
அடித்தல் 
ஒத்துதல் ) 
வீசுதல் 
எத்தன்மையானது ( 4 ) 


எற்றுதல் 289 


புடைத்தல் 
எறிதல் 


அடித்தல் 
வீசுதல் 


( 2 ) 


என்றூழ் 285 


இரவி 
வெய்யில் 


ஆதித்தன் 
ஆதவம் 


( 2 ) 


ஏங்கல் 34 


ஒலி 
இரங்கல் 


சத்தம் 
அழுதல் 


( 2 ) 


ஏணி 76 


உலகு 
எல்லை 
இறைவை 
மான் 


உலகம் 
அளவு 
கேணி 


உழை 


( 4 ) 


ஏதம் 96 


துன்பம் 
குற்றம் 


வருத்தம் 
தப்பிதம் 


( 2 ) 


O 164 


சூடாமணி நிகண்டு 


ஏதி 100 


ஆயுதம் 


ஆயுதப்பொது 
வாளாயுதம் 


வாள் 


( 2 ) 


ஏந்தல் 127 


பெருமை 
மேடு 


மேன்மை 
உயர்ச்சி 


( 2 ) 


ஏமம் 136 


சேமம் 
காவல் 
இன்பம் 
பொன் 
இரவு 
மையல் 


புதையல் 
காப்பு 
சுகம் 
கதகம் 
இராத்திரி 
மயக்கம் 


( 6 ) 


ஏர் 187 


அழகு 
உழுபெற்றம் 


வனப்பு 
உழுமாடு 


( 2 ) 


ஏலம் 228 


மயிர்ச்சாந்து 
ஏலத்தின்விகற்பம் 


தகரம் 
வாசனைப்பண்டம் ( 2 ) 


ஏல்வை 159 


காலம் 


பொழுது 
வாவி 


தடாகம் 


( 2 ) 


ஏவல் 245 


வியங்கோள் 


வியங்கோள் 

வினைமுற்று 
தரித்திரம் 


வறுமை 


( 2 ) 


ஏறு 277 


முதனாள் 
இடபம் 
எருது 


வானேறு 
அச்சுவனிநட்சத்திரம் 
இடபவிராசி 
இடபம் 

( 4 ) 


ஏற்றல் 279 


கோடல் 

கொள்ளல் 
எதிர்ந்துபோர்செய்தல் 

எதிர்த்தல் 


( 2 ) 


ஏனம் 306 


ஓலைக்குடை 
எறுழி 
மறம் 


ஓலையாற் செய்தகுடை 
பன்றி 
பாவம் 

( 3 ) 


ஏனல் 303 


செந்தினை 
தினைப்புனம் 


கவலை 
வளாகம் 


( 2 ) 


1650 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


ஏனாதி 305 


மஞ்சிகன் 
மந்திரி 


நாவிதன் 
வருங்காரியஞ் 

சொல்வோன் 
படைத்தலைவன் ( 3 ) 


தந்திரி 


ஏனை 295 


ஒழிபு 
மற்றையெனு 
மிடைச்சொல் 


ஒழிவு 
மற்றென்னு 
மிடைச்சொல் 


( 2 ) 


ஐ 161 


அழகு 
இடைச்சொல் 
கோழை 
அரசன் 
இருமல் 
சாமி 


வனப்பு 
இரண்டனுருபு 
கபம் 
இராசன் 
காசம் 
கடவுள் 


( 6 ) 


ஐது 200 


விரைவு 
நொய்து 


சீக்கிரம் 
நுண்மை 


( 2 ) 


ஐயம் 155 


பிச்சையேற்குமோடு கடீஞை 
அனுமானம் சந்தேகம் 
பிச்சை 

உபாதானம் 


( 3 ) 


ஐயம் 155 


மூத்தோன் 
சாத்தன் 
அப்பன் 
ஈச்சுரன் 


அண்ணன் 
ஐயனார் 
தகப்பன் 
சுவாமி 


( 
4 
) 


ஐயை 160 


உமையாள் 
துர்க்கை 
மகள் 
தவப்பெண் 
ஆசான் 


பார்வதி 
பிடாரி 
பெண் 
கன்னி 
தலைவி 


( 5 ) 


ஒண்மை 89 


மிகுதி 
நன்மை 
ஒழுங்கு 
அறிவு 
அழகு 


அதிகம் 
நலம் 
முறைமை 
விவேகம் 
சுந்தரம் 


( 5 ) 


O 166 


சூடாமணி நிகண்டு . 


ஒதுக்கம் 115 


நடை 
மறைப்பு 


உலாவல் 
மறைவு 


( 2 ) 


ஒருத்தல் 115 


ஆண்விலங்கு 
வேழம் 


ஆண்மிருகம் 


யானை 


( 2 ) 


ஒலி 210 


இடி 
காற்று 


அசணி 
வாயு 
சந்தம் 


ஓசை 


( 3 ) 


ஒலியல் 210 


ஆறு 
தோல் 
ஆடை 


நதி 
சருமம் 
சீலை 


தார் 


பூமாலை 


( 
4 
) 


ஒல்லை 214 


விரைவு 
தொல்லை 
கடுப்பு 
சிறுபோது 


காலவிரைவு 
பழமை 
வேகம் 
சிறுபொழுது 


( 4 ) 


ஒழுக்கம் 236 


வழி 
ஆசாரம் 


மார்க்கம் 
சீலம் ( ஒழுக்கம் ) ( 2 ) 


ஒளி 260 


ஒருசுடர் 


தீ 


சூரியசந்திரர் 
நெருப்பு 
ஒளிக்குமிடம் 
கீர்த்தி 


ஒளிப்பிடம் 
புகழ் 


( 4 ) 


ஒளிவட்டம் 259 


கண்ணாடி 
சக்கரம் 


உருவங்காட்டி 
சக்கராயுதம் 


( 2 ) 


ஓ 245 


இரக்கச்சொல் 
நீக்கம் 
நீர்தகைபாடம் 


இரக்கக்குறிப்பு 
நீங்கல் ( நீங்குதல் ) 
மதகுநீர் தாங்கும் 


பலகை 


( மடையடைக்குங் 
கதவு ) 

( 3 ) 


ஓங்கல் 58 


வெற்பு 
உயரம் 
மூங்கில் 


மலை 
உயர்ச்சி 
வேணு 


( 3 ) 


167 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


ஓடை 53 


நீர்நிலை 
கிடங்கு 
பட்டம் 


தடாகம் 
அகழி 
நெற்றிப்பட்டம் 


( 
3 
) 


ஓட்டம் 57 


மேலுதடு 
தோல்வி 


மேலிதழ் 
தோற்பு 


( 2 ) 


ஓணம் 74 


மாயோனாள் 
ஆறு 


திருவோண நட்சத்திரம் 
நதி 

( 2 ) 


ஓதனம் 195 


சாதம் 


சோறு 
உண்டி 


உணவு 


( 2 ) 


ஓதி 101 


பெண்மயிர் 
பூனை 
ஓந்தி 
ஞானம் 
வெற்பு 


கூந்தல் 
பூஞை 
ஓணான் 
வித்தை 


மலை 


( 5 ) 


ஓதிமம் 101 


அன்னப்பு 


அன்னம் 
வெற்பு 


மலை 


( 2 ) 


ஓதை 103 


பேரொலி 
மதில் 


ஆரவாரம் 
எயில் 


( 2 ) 


ஓரி 180 


ஆண்மயிர் 
வள்ளல் 
முதுநரி 
முசு 


குடுமி 
கடைவள்ளல் 
கிழநரி 
வாலில்லாக் 
குரங்ககினாண் ( 4 ) 


ஓரை 182 


மகளிர் விளையாட்டு 


மாதர்கூடி 
விளையாடல் 
இராசி 


பனம் 


( 2 ) 


ஓவியர் 245 


சிற்பநூலோர் 
சித்திரக்காரர் 


சிற்பாசிரியர் 
மோகர் 


( 2 ) 


ஒளி 261 


யானைக்கூடம் 
ஒழுங்கு 


யானைகட்டுங்கூடம் 
வரிசை 

( 2 ) 


O 168 


சூடாமணி நிகண்டு . 


ககம் 16 


கணை 


அம்பு 
புள் 


பறவை 


( 2 ) 


ககனம் 3 


விண் 


படை 


ஆகாயம் 
சேனை 
வனம் 


காடு 


( 3 ) 


கங்கு 20 


வரம்பின்பக்கம் 
கருந்திணை 
பருந்து 


வரம்பினருகு 
இறடி 
சேனம் 


( 3 ) 


கச்சம் 30 


யானைக்கழுத்திற் யானைக் கழுத்திடு 
கயிறு 

கயிறு 
அளவு 

வரையறை 
மரக்கால் தூம்பு 

( 3 ) 


கச்சை 29 


தழும்பு 
கயிறு 
கவசம் 


உடற்றழும்பு 
நாண் 
தடை 


( 3 ) 


கஞறல் 118 


பொலிவு 
கன்றல் 


மங்கலம் 
சினக்குறிப்பு 


( 2 ) 


கஞ்சம் 38 


தாளம் 
குல்லை 
கமலம் 
வெண்கலம் 
அப்பம் 


கைத்தாளம் 
கஞ்சா 
தாமரை 
எழுலோகத்திலொன்று 
சிற்றுண்டி ( 5 ) 


கஞ்சனம் 41 


கண்ணாடி 
கரிக்குருவி 


தருப்பணம் 
வலியன் 


( 2 ) 


கஞ்சிகை 42 


சிவிகை 
ஆடை 
திரை 


தண்டிகை 
வஸ்த்திரம் 
திரைச்சீலை 


( 3 ) 


கஞ்சன் 42 


குறளன் 


குறியன் 


வேதன் 


பிரமன் 


( 2 ) 


கடம் 60 


கயிறு 
உவாக்கதுப்பு 


தாம்பு 
யானைக்கவுள் 


169 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கான் 
சுரம் 
உடம்பு 
நீதி 
குடம் 
கடாம் 
ஈமம் 
யானைக்குழாம் 
கடன் 
முழவு 


காடு 
அருநெறி 
சரீரம் 
நியாயம் 
கடம் 
யானைமதம் 


சுடலை 


மதகயக்கூட்டம் 
இரணம் ( முறைமை ) 
குடமுழா ( 12 ) 


கடகம் 59 


சேனை 
வட்டம் 


படை 
வட்டவடிவு 
கய்கணம் 
புரிசை 


கைவளை 
மதில் 


( 
4 
) 


கடவுள் 3 


தே 
முனி 


தெய்வம் 
முனீஸ்வரன் 
( முனிவன் ) 
நலம் 


நன்மை 


( 3 ) 


கடி 62 


கலியாணம் 
சீக்கிரம் 


வை 


மணம் 
விரைவு 
கூர்மை 
காலம் 
பேய் 
விளக்கம் 
காப்பு 
( வடிவு ) வடு 
அச்சம் 
வாசம் 
ஐயம் 
வரைவு 
விம்மிதம் 


பொழுது 
பிசாசம் 
பிரகாசம் 
காவல் 
அல்குல் 
பயம் 


வாசனை 


சந்தேகம் 
நீக்கல் 
அதிசயம் 


( 13 ) 


கடிகை 48 


நாழிகை 
துண்டம் 
கதவிடுதாழ் 


நாழி 
துணி 
தாழக்கோல் 


( 3 ) 


கடிப்பம் 238 


காதணி 
பூண்செப்பு 


குண்டலம் 
ஆபரணப்பெட்டி ( 2 ) 


0 170 


சூடாமணி நிகண்டு . 


கடு 50 


விடம் 
முள் 
அரிதகி 
சகப்பு 


நஞ்சு 
கண்டகம் 
கடுமரம் 
தித்தம் 


( 4 ) 


கடுத்தல் 16 


உவமை 


ஒப்பு 
ஐயம் 
வேகம் 


சந்தேகம் 
சீக்கிரம் 


( 3 ) 


கடை 65 


முடிவு 
இடம் 
வாயில் 


அந்தம் 
தலம் 
துவாரம் 


( 3 ) 


கடைப்பிடி 54 


மறப்பிலாமை 
தேற்றம் 


மறவாமை 
தெளிவு 


( 2 ) 


கட்சி 77 


காடு 
கூடு 


ஆரணியம் 
பறவைக்கூடு 


( 2 ) 


கட்டல் 67 


தடுத்தல் 
களைதல் 
பந்தித்தல் 
கள்ளல் 


மறுத்தல் 
நீக்கல் ( பறித்தல் ) 
கட்டல் 
திருடல் ( களவு ) ( 4 ) 


கட்டளை 56 


உவமை 


நிறைகல் 

கட்டளைக்கல் 
ஒப்பு 
இட்டிகையியற்றல் செங்கலியற்றுங்கருவி 
அணி 

உரையறிகருவி ( 4 ) 


கணம் 73 


டு 
நோய் 
திரட்சி 
பேய் 
வட்டம் 


நட்சத்திரம் 
ஓர் வியாதி 
குவவு 
பிசாசு 
விருத்தம் 


( 5 ) 


கணி 85 


வேங்கைமரம் 
மருதம் 


திமிசு 
மருதநிலம் 


( 2 ) 


கணிச்சி 149 


மழு 
தோட்டி 


பரசு 
அங்குசம் 


( 2 ) 


171 0 


* ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கணை 77 


அம்பு 


பாணம் 
திரண்டவடிவு 


திரட்சி 


( 2 ) 


கண் 90 


இடம் 
கணு 
( வேண் கண் 
வேய்க்கண் 


உழி 
மரக்கணு 
மூங்கில் நேத்திரம் ) 
மூங்கில் கண் ( 4 ) 


கண்டகம் 88 


சுரிகை 
முள் 
வாள் 


உடைவாள் 
கடு 
வாளாயுதம் 


( 3 ) 


கண்டம் 79 


கசை 


கவசம் 
வெல்லம் 
கழுத்து 
திரை 
வாள் 


கண்டசருக்கரை 
கண்டம் 
திரைச்சீலை 
கட்கம் 
துணி 


துண்டம் 


கண்டம் 80 


கேதகை 
முள்ளி 


( 
6 
) 
( 
2 

) 


தாழை 
முள்ளிச்செடி 


கண்டிகை 82 


பதக்கம் 
வாகுவலயம் 
கலன்பெண்செப்பு 


ஆரம் 
தோளணி 
பணிச்செப்பு 
( ஆபரணச்செப்பு ) 

( 3 ) 


கதலி 94 


வாழை 
தேறு 
காற்றாடி 
துவசம் 


சேகிலி 
தேற்றாமரம் 
கறங்கு 
விருதுக்கொடி 


( 4 ) 


கதவம் 111 


கதவு 
காப்பு 


கவாடம் 
காவல் 


( 2 ) 


கதழ்வு 95 


வேகம் 
இறப்பு 


சீக்கிரம் ( விரைவு ) 

( 2 ) 


தகைமை 


கதி 121 


நடை 
விரைவு 


போக்கு 
வேகம் 


O 172 


சூடாமணி நிகண்டு - 


நடைவிரைவு 
நான்குகதி 


நடையின்வேகம் 
தேவகதி 
முதலிய நாற்கதி 
முத்தி 


கதி 


( 3 ) 


கதிர் 286 


இரவி 
சோதி 


சூரியன் 
பிரகாசம் ( ஒளி ) ( 2 ) 


கதுப்பு 115 


ஆண்மயிர் 
பெண்பான்மயிர் 
கவுள் 


மைந்தர்மயிர் 
பெண்மயிர் 
கபோலம் 


( 3 ) 


கதை 102 


தண்டாயுதம் 
வார்த்தை 
காரணம் 


எறுழ் 
சொல் 
காரணச்சொல் 


( 3 ) 


கத்திகை 108 


தொடைவிகற்பம் 
துவசம் 
வாசந்தி 


மாலையின்வேறுபாடு 
துகிற்கொடி 
குருக்கத்திக்கொடி ( 3 ) 


கந்தம் 124 


இந்தியம் 
பகுத்தல் 
கழுத்தடி 
கிழங்கு 
நாற்றம் 


இந்திரியம் 
பங்கிடல் 
கந்து 
மூலகம் 


வாசனை 


( 5 ) 


கந்தரம் 128 


மேகம் 
கழுத்து 
மலைமுழை 


புயல் 
கண்டம் 
வெற்பின்குகை ( 3 ) 


கந்தருவம் 129 


பண் 
வாசி 


இசைப்பாட்டு 
குதிரை 


( 2 ) 


கந்தன் 146 


அருகன் 
செவ்வேள் 


சினன் 
முருகக்கடவுள் 


( 2 ) 


கந்து 126 


பண்டியுளிரும்பு 
கம்பம் 
யாக்கைமூட்டு 


இருசு 
தூண் 
தேகத்தின் மூட்டு ( 3 ) 


173 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கந்துகம் 126 


மா 


குதிரை 
கந்து 


கந்துகம் 


( 2 ) 


கப்பணம் 132 


கண்டகம் 


இரும்பிற்செய்த 
நெஞ்சில் முள் 
கைவேல் 


தோமரம் 


( 2 ) 


கமலம் 134 


நீர் 
வனசடம் 


ஜலம் 


தாமரை 


( 2 ) 


கம் 140 


தலை 
ஆகாயம் 
கனம் 
கால் 
நீர் 
விதி 
வெளுப்பு 


சிரசு 
சேண் 
மேகம் 
காற்று 
பாணி 
பிரமன் 
வெண்மை 


( 7 ) 


கம்பம் 146 


நடுக்கம் 
தம்பம் 


கம்பிதம் 
தூண் 


( 2 ) 


கம்பலை 146 


அச்சம் 
ஓசை 
கம்பிதழ் 
துன்பம் 


பயம் 
சத்தம் 
நடுக்கம் 
பொல்லாங்கு 


( 4 ) 


கம்புள் 144 


சங்கு 
சம்பங்கோழி 


நத்து 
கம்புள் 


( 2 ) 


கம்மியர் 140 


கைவினைபேர் 
கண்ணாளர் 


தொழில் செய்வோர் 
கம்மாளர் 

( 2 ) 


கயம் 153 


மென்மை 
( மேன்மை 
குளம் 
ஆழம் 
களிறு 
கீழ் 
பெருமை 
தேய்வு 


இளகியதன்மை 
பெருமை ) 
பொய்கை 
குட்டம் 


யானை 


கயமை 
பீடு 
உரை 


( 7 ) 


O 174 


சூடாமணி நிகண்டு , 


கயவு-250 


கயமை 


கீழ் 
பெருமை 
மேன்மை 


சிறப்பு 


தகைமை 


( 3 ) 


கயில் 154 


பிடர்த்தலை 

பிடரி 
பூணின்கடைப்புணர்வு கொக்கி 


( 2 ) 


கயினி 154 


அத்த நாள் 
கைம்மை 


அஸ்த நட்சத்திரம் 
கைம்பெண் ( 2 ) 


கரகம் 164 


ஆலி 


ஆலங்கட்டி 
( ஆலாங்கட்டி ) 
கமண்டலம் 
துளி 
( துளிநீர் ) 
கங்கை 


குண்டிகை 
நீர்த்துளி 
( ஜலத்துளி ) . 
நீர் 


( 5 ) 


கரடம் 198 


மதம்பாய்சுவடு 
காக்கை 


மதம்பாய்கிறகவுள் 
அரிட்டம் 

( 2 ) 


கரணம் 165 


எண் 
மனாதி 
கூத்து 
கலவி 
காரணம் 


இலக்கம் 
அந்தக்கரணம் 
கூத்தின்விகற்பம் 
சம்போகம் 
துணைக்காரணம் ( 5 ) 


கரண்டம் 220 


நீர்க்காக்கை 
கமண்டலம் 


காரண்டலம் 
குண்டிகை 


( 2 ) 


கரம் 166 


கிரணம் 
செங்கை 
கழுதை 
நஞ்சு 
இறுத்தல் 


கதிர் 
கைத்தலம் 
வேசரி 
விடம் 
குடியிறை 


( 5 ) 


கரி 192 


இருந்தை 
சான்று 
கறையடி 
சேகு 


கந்தூள் 
சாக்ஷி 
யானை 
மரவயிரம் 


( 4 ) 


FO 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கரிணி 179 


மலையினுட்குகை 


மலை 


முழை 
வெற்பு 
களிறு 
பிடி 


யானை 
பெண்யானை 


( 4 ) 


கரியவன் 172 


சனி 
கண்ணன் 
இந்திரன் 


சனிபகவான் 
திருமால் 
தேவேந்திரன் 


( 3 ) 


கரில் 172 


குற்றம் 
காழ்த்தல் 


தப்பு 
உறைத்தல் 


( 2 ) 


கரீரம் 205 


மிடா 
அகத்தி 
கரியின்பல்லடி 
முளை 


கடம் 
அகத்திமரம் 
யானைப்பல்லடி 
அங்குரம் 


( 4 ) 


கருமை 175 


பெருமை 
கறுப்பு 
வலி 


மேன்மை 
அஞ்சனம் 
வலிமை 


( 3 ) 


கருவி 193 


பல்லியம் 

பலவாச்சியம் 
ஆணைக்காரணங்கள் உபகரணங்கள் 
யாழ் 

வீணை 
கவசம் 

ஜீரா 
ஈட்டம் 

கூட்டம் 
படைக்கலம் 

ஆயுதம் 
தொடர்ச்சி 

தொடர்பு 
புயல் 

மேகம் 
பலவினைப்பேர் பலதொழிற்பெயர் 
கூட்டம் 

சங்கம் 
பரியின்பல்லணம் குதிரைக்கலணை 
ஆடை 

வஸ்த்திரம் 
குதிரைச்சம்மட்டி ( 13 ) 


கசை 


கரேணு 205 


பிடியானை 


பெண்யானை 


யானை 


அத்தி 


( 2 ) 


கரை 199 


நீர்க்கரை 
சேர்வு 


இலக்கரை 
முடிவு 


( 


( 2 ) 


0 176 


சூடாமணி நிகண்டு 


கரைதல் 80 


விளித்தல் 
ஓசை 


அழைத்தல் 
ஆரவாரம் 


( 2 ) 


கலம் 208 


( கலம் 
அலம் 
யாழ் 
பூண் 
நாவாய் 


பன்னிரண்டு மரக்கால் ) 
கலப்பை 
வீணை 
ஆபரணம் 
மரக்கலம் ( 4 ) 


கலாபம் 219 


மணிவடம் 
மேகலை 
மயிலிறகு 


இரத்தினமாலை 
அரைப்பட்டிகை 
மயிற்றோகை 


( 3 ) 


கலாம் 135 


சினம் 
கொடுமை 


கோபம் 
குரூரம் 


( 2 ) 


கலி 221 


வஞ்சம் 


ஒலி 


வாரி 
கடையுகம் 
வலி 


கபடம் 
தொனி 
சமுத்திரம் 
நான்காம்யுகம் 
பலம் 


( 
5 
) 


கலிங்கம் 300 


சாதகப்புள் 
ஆடை 


வானம்பாடி 
சீலை 


( 2 ) 


கலித்தல் 150 


மிக்கு 
பொலிவு 
எழுச்சி 
ஓசை 


மிகுதல் 
பிரகாசம் 
கதித்தல் 
சத்தம் 


( 4 ) 


கலுழி 210 


கான்யாறு 
கலங்கியநீர் 


காட்டாறு 
வண்டல் 


( 2 ) 


கலை 210 


மதிப்பங்கு 
தூசு 
கல்வி 
இரலை 
காஞ்சி 


சந்திரன்பங்கு 
சீலை 
வித்தை 
ஆண்மான் 
மேகலை 


( 5 ) 


கல் 220 


ஒலி 


மலை 


சத்தம் 
வெற்பு 
சையம் 


கல் 


( 3 ) 


177 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கல்லி 305 


ஊர்க்குருவி 
ஆமை ( யாமை ) 


குலிங்கம் 
கமடம் 


( 2 ) 


கவடு 235 


கப்பு 

மரக்கொம்பு 
யானைக்கழுத்திடு யானைக்கழுத்திற் 
புரசை 

கட்டுங்கயிறு ( 2 ) 


கவந்தம் 129 


நீர் 
மட்டை 


ஜலம் 
உடற்குறை 


( 2 ) 


கவரி 300 


சவரி 
மேதி 


சாமரை ( சாமரம் ) 
எருமை 

( 2 ) 


கவலை 233 


செந்தினை 
ஓர்வல்லி 
கவர்வழி 
துன்பம் 


கம்பு 
ஓர்ரிகாடி 


கவை 


அல்லல் 


( 4 ) 


கவனம் 229 


கலக்கம் 
வெம்மை 
குதிரையின்கதி 
போர் 
காடு 


கிலேசம் 
வெப்பம் 
குதிரைநடை 
யுத்தம் 
ஆரணியம் 


( 5 ) 


கவி 238 


மந்தி 
புலவன் 
சுங்கன் 


குரங்கு 
வித்துவான் 
சுக்கிரன் 


( 
3 
) 


கவிகை 238 


குடை 
கொடை 


கவிப்பு 
தானம் 


( 2 ) 


கவுசிகம் 233 


விளக்குத்தண்டு 
ஓர் பண் 
பட்டு 
கோட்டான் 


தீபமத்திகை 
இராகம் 
பட்டுச்சீலை 
கூகை 


( 4 ) 


கவுடம் 243 


ஓர் கொடி 
ஓர் தேசம் 


ஒரு வல்லி 


கவுடதேசம் 


( 2 ) 


O 178 


சூடாமணி நிகண்டு - 


கவை 235 


ஆயிலியம் 
காடு 
கவர்வழி 
எள்ளிளங்காய் 


ஓர் நட்சத்திரம் 
அடவி 
கவலை 
கவ்வை 


( 4 ) 


கவ்வை 242 


பழிச்சொல் 
துன்பம் 
கள் 
ஒலி 
எள்ளிளங்காய் 


பழிமொழி 
வருத்தம் 
மது 
சத்தம் 
கவ்வை 


( 5 ) 


கழங்கு 111 


பேய் நடம் 
கழற்சி 


பேய்க்கூத்து 
கழற்கொடி 


( 2 ) 


கழல் 247 


கழங்கு 
செருப்பு 
காலணி 
கால் 


கழற்கொடி 
பாதங்காப்பு 
பாதசாலம் 
தாள் 


( 4 ) 


கழி 238 


மிகுதி 
காயல் 


அதிகம் 
உப்பளம் 


( 2 ) 


கழில் 250 


சாதல் 
கடந்திடல் 
மிகுதி 


மரணமடைதல் 
கடத்தல் 
நனி 


( 3 ) 


கழுது 250 


பேய் 
பரண் 
வண்டு 


பிசாசம் 
இதணம் 
சுரம்பி 


( 3 ) 


கழுமல் 250 


பற்று 
மயக்கம் 


பற்றுதல் 
மையல் 


( 2 ) 


கழை 247 


புனர்தம் 
மூங்கில் 
கரும்பு 


புனர்பூச நட்சத்திரம் 
வெதிர் 
கன்னல் 

( 3 ) 


களங்கம் 42 


அழுக்கு 
குற்றம் 


அசுத்தம் 
தப்பு 


( 2 ) 


179 O 


- ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


களபம் 258 


யானைக்கன்று 
சாந்து 


கயந்தலை 
காலோகவண்ணம் 
கலப்பு 
( கலவைச்சாந்து ) ( 3 ) 


கலவை 


களம் 257 


அமர்க்களம் 
கண்டம் 


போர்க்களம் 
கழுத்து 
களாச்செடி 
நஞ்சு 


களா 


விடம் 
கறுப்பு 
இல்லாள் 


மை 


களத்திரம் 
( மனைவி ) 


( 6 ) 


களரி 274 


போர்க்களம் 

போர் செய்யிடம் 
காடு 

சுடுகாடு 
கருமஞ்செய்யிடம் தொழில் செய்யிடம் ( 3 ) 


களர் 268 


மிடறு 
கோட்டி 
களர்நிலம் 
கருமை 


கண்டம் 
கூட்டம் 
முதுநிலம் 
கறுப்பு 


( 
4 
) 


களவு 88 


களா 


களாச்செடி 
திருட்டு 


சோரம் 


( 2 ) 


களி 95 


செருக்கு 
குழம்பி 


களிப்பு 
ஆணம் 


( 2 ) 


களிறு 260 


அஸ்த்தநட்சத்திரம் 


யானை 


அத்தநாள் 
கறையடி 
சுறவு 
பன்றி 


சுறாமீன் 
வராகம் - இம்மூன்றன் 
ஆண் 

( 4 ) 


களேவரம் 65 


பிணம் 
உடம்பு 


பிரேதம் 
சரீரம் 


( 2 ) 


கள் 269 


களவு 
கள் 


சோரம் 
மது 


( 2 ) 


0 180 


சூடாமணி நிகண்டு 


களவன் 264 


முசு 
ஞெண்டு 


பானை 


மைமுகன் 
நண்டு 
அத்தி 
கரியன் 
திருடன் 


கருநிறத்தவன் 
சோரன் 


( 5 ) 


கறங்கல் 286 


சுழலல் 
ஓசை 


சுற்றல் 
ஒலி 


( 2 ) 


கறுப்பு 282 


இருள் 
சினக்குறிப்பு 


கருமை 
கோபக்குறிப்பு 


( 2 ) 


கறை 278 


இறுத்திடல் 
இரத்தம் 
கறுப்பு 
உரல் 
விடம் 


குடியிறை 
உதிரம் 
கருமை 
ஊலூகம் 
நஞ்சு 


( 5 ) 


கற்பம் 288 


பிரமன் வாழ்நாள் 
கற்பகத்தரு 
சுவர்க்கம் 


பிரமனாயுள் 
கற்பகவிருக்ஷம் 
தேவலோகம் 


( 3 ) 


கனம் 126 


புயல் 
பாரம் 


மேகம் 
பளுவு 


( 2 ) 


கனலி 269 


தீ 
இரவி 
பன்றி 


நெருப்பு 
சூரியன் 
வராகம் 


( 
3 
) 


கனவு 300 


நித்திரை 
மையல் 


உறக்கம் 
மயக்கம் 


( 2 ) 


கனை 300 


நெருக்கம் 


செறிவு 
ஒலி 


ஓசை 


( 2 ) 


கனைத்தல் 309 


பூசல் 


இருள் 
ஓசை 


ஒலி 


( 2 ) 


கன்னல் 296 


சர்க்கரை 
கரும்பு 


அயிர் 
கழை 


181 O 


ஒரு சொற் பல பொருள் விளக்கம் அகராதி 


சீகரம் 


கரகம் 
நாழிகை 
நாழிகைவட்டில் 


கிண்ணம் 


( 5 ) 


கன்று 282 


கைவளை 


அத்தகடகம் 
இளமரம் 


கன்று 


( 2 ) 


கன்னி 298 


1 


பெண் 
அழிவிலாமை 
கட்டிளமை 


கன்னிகை 
அழிவின்மை 
மிக்கிளமை 


( 3 ) 


கா 241 


துலாம் 


பூஞ்சோலை 
காத்தல் 
தோட்சுமை 


துலை 
நந்தவனம் 
இரட்சித்தல் 
புயல் பாரம் 


( 4 ) 


காகுளி 15 


தவிசு 

ஆசனம் 
கண்டத்தெழுமொலி மிடற்றெழுமோசை 
இசை இராகம் 

( 3 ) 


காசு 28 


கோழை 
குற்றம் 
மணி 


கபம் 
குறை 
இரத்தினம் 


( 3 ) 


காசை 31 


காயா 


காசாஞ்செடி 
( காயாமரம் ) 
நாணற்புல் 


நாணல் 


( 2 ) 


காஞ்சி 90 


மேகலை 


மாதரிடையணிவு 
வெண்கோவைமணி 
ஓரிராகம் 

( 2 ) 


ஓர் பண் 


காணம் 74 


பரியூண் 
செக்கு 
ஓர்கரணம் 
( ஓர் கண்ணல் ) 
பொற்காசு 


குதிரையுண்டி 
பூட்டை 
ஓரளவு 


பொன்பணம் 


( 4 ) 


காண்டம் 91 


திரை 
காடு 


திரைச்சீலை 
அடவி 


0 182 


சூடாமணி நிகண்டு - 


அம்பு 
கமண்டலம் 
கலன்பெய்செப்பு 


கோல் 
முடிவு 
தூசு 
நீர் 
படைக்கலம் 


பாணம் 
குண்டிகை 
ஆபரணம் 

வைக்கும்பெட்டி 
அளவுகோல் 
அந்தம் 
வஸ்த்திரம் 
பாணி 
ஆயுதம் ( 10 ) 


காதல் 250 


ஆசை 
கோறல் 


இச்சை 
கொல்லுதல் 


( 
2 
) 


காது 

150 


கொலை 
காது 


வதை 
செவி 


( 2 ) 


காதை 172 


சொல் 
கதை 


மாற்றம் 
காரணச்சொல் 


( 2 ) 


காத்திரம் 110 


கனம் 

பாரம் 
மெய் 

உடல் 
சீற்றம் 

கோபம் 
களிற்றின்முற்கால் யானைமுன்கால் 
கீரி 

நகுலம் 


( 5 ) 


காந்தாரம் 127 


இசை 
காடு 


ஓரிராகம் 
வனம் 


( 2 ) 


காப்பு 134 


காவல் 
கதவு 
வெண்ணீறு 


கடி 
கவாடம் 
விபூதி 


( 3 ) 


காமம் 149 


விரகம் 
ஆசை 


காமநோய் 
காதல் 


( 2 ) 


காமரம் 141 


அத்தநாள் 
அடுப்பு 
இசைப்பொது 


அஸ்த்தநட்சத்திரம் 
கல்வி 
இராகப்பொது ( 3 ) 


காமர் 31 


அழகு 
காதல் 


வனப்பு 
விருப்பம் 
ஆசை ) 


( 2 ) 


1830 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


காமன் 149 


வாசவன் 
வேள் 
கழுது 
திப்பிலி 


தேவேந்திரன் 
மன்மதன் 
வண்டு 
சிறு மூலகம் 


( 
4 
) 


காமுகன் 150 


விடன் 
வேள் 
மால் 


தூர்த்தன் 
மன்மதன் 
திருமால் 


( 3 ) 


காம்பு 138 


வேண் 
மலர்த்தாள் 
பட்டு 
கொம்பு 


மூங்கில் 
பூவின்காம்பு 
கோசிகம் 
மரக்கொம்பு 


( 4 ) 


காயம் 151 


மெய் 
விண் 
வெண்காயம் 
பெருங்காயம் 
கறி 
கரித்தல் 


உடல் 
ஆகாயம் 
உள்ளி 
இந்துளி 
மிளகு 
கார்ப்பு 


( 6 ) 


காரி 180 


ஓர் வள்ளல் 


கடையெழுவள்ளலில் 


ஒருவன் 


ஐயன் 
கடு 
சனி 
வடுகன் 
காக்கை 


ஐயனார் 
விடம் 
கரியவன் 
வயிரவன் 
காசம் 


( 6 ) 


காரிகை 186 


அழகு 
பெண் 
கலித்துறை 
ஓர் நூல் 


அந்தம் 
தையல் 
கட்டளைக்கலித்துறை 
யாப்பருங்கலக் 
காரிகை 

( 4 ) 


காருகர் 203 


தந்துவாயர் 
கொலையாளர் 
வண்ணார் 


நெய்வோர் 
காருகர் 
காழியர் 


( 3 ) 


கார் 177 


நீர் 
வெள்ளாடு 


உதகம் 
கொச்சை 


0 184 


சூடாமணி நிகண்டு . 


மேகம் 
கறுப்பு 
இருள் 
மாரிக்காலம் 


கொண்டல் 
கருமை 
அந்தகாரம் 
கார்காலம் 


( 6 ) 


காலம் 208 


வைகறை 
காலம் 


விடியற்காலம் 
பொழுது 


( 2 ) 


காலிலி 223 


அருணன் 


பாம்பு 
காற்று 


சூரியன் தேர்ப்பாகன் 
சர்ப்பம் 
வளி 

( 3 ) 


கால் 224 


தலம் 
தூம்பு 
பத்திரன் 


இடம் 
மரக்கால் 
பிள்ளை 
குறுந்தறி 
வனம் 
காம்பு 
ஊற்றம் 
காலன் 
அங்குரம் 
கால் 
வாய்க்கால் 
காற்று 
தேருருள் 


6TL , 
திகிரி 


( 13 ) 


காவி 240 


குவளை 
காவிக்கல் 
கள் 


கருங்குவளை 
காரிகம் 


மது 


( 3 ) 


காழகம் 127 


கருமை 
தூசு 


கறுப்பு 
ஆடை 


( 2 ) 


காழியர் 253 


வண்ணார் 
உப்புவாணிகர் 


ஏகாலியர் 
உமணர் 


( 2 ) 


காழ் 254 


மணியின்கோவை மணிக்கோவை 
கற்பரல் 

பருக்கைக்கல் 
சேகு 

மரவயிரம் 
வித்து 

விதை 


( 4 ) 


185 O 


.. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


காளம் 267 


இரலை 


சூலம் 


ஊதுகொம்பு 
-கழு 
( கனம் ) 
நஞ்சு 
கருமை 


( மேகம் ) 
ஆலகாலம் 
கறுப்பு 


( 4 ) 


காளை 273 


எருது 

ஏறு 
பாலைக்கதிபன் மீளி ( பாலைநிலத் 

தலைவன் ) 
நல்லிளமையோன் கட்டிளமையோன் ( 3 ) 


1 


கானம் 303 


தேர் 
இசை 
சோலை ) 
பேதை 
காடு 
தற்பாடி 


இராகம் 
( தண்டலை ) 
அறிவிலி 
ககனம் 
வானம்பாடி 


( 5 ) 


கானல் 302 


மலைத்சள்சோலை 
( கழி 

காயல் ) 
கடற்கரைச்சோலை கடற்கரைப்பொழில் 
பேய்த்தேர் 

மரீஇகை ( 3 ) 


கான் 305 


வாசனை 


மணம் 
காடு 


கானகம் 


( 2 ) 


முருக்கு 


முருக்க மரம் 


கிஞ்சுகம் 41 
( முள்முருக்கு ) 


செம்மை 


சிவப்பு 


( 2 ) 


கிடக்கை 296 


பூதலம் 
பாயல் 


பூமி 


மக்கட்படுக்கை ( 2 ) 


கிடங்கு 273 


அகழ் 
வாவி 


அகழி 


குளம் 


( 2 ) 


கிடுகு 69 


தேர்மரச்சுற்று 
பரிசை 


தேரின்மரச்சுற்று 
கேடகம் 


( 2 ) 


கிடை 66 


கிடை 


கிடைத்தல் 
உவமம் 


உவமை 


நெட்டி 


சடை 


( 3 ) 


O 186 


சூடாமணி நிகண்டு - 


கிட்டி 56 


தலையீற்றா 
கிருட்டி 
தாளம் 


தலையீற்றுப்பசு 
பன்றி 
கைத்தாளம் 


( 3 ) 


கிம்புரி 145 


முடி 


மகுடம் ( முடியுறுப் 
பைந்தனுளொன்று ) 
யானைக்கொம்பிற் 
பூண் 

( 2 ) 


தந்தப்பூண் 


கிராணம் 205 


கிராணம் 
மூக்கு 
சிறுவட்டில் 


கிரகணம் 
ஆக்கிராணம் 
கிண்ணம் 


( 
3 
) 


. 


- 


கிருட்டி 26 


ஓரீற்றா 


கிட்டி 
( தலையீற்றுப்பசு ) 
இருளி 

( 2 ) 


பன்றி 


கிருட்டினன் 41 


மால் 
பார்த்தன் 


கண்ணன் 
அருச்சுனன் 


( 2 ) 


கிருத்திமம் 176 


தொல் 
பண்ணல் 
பொய் 
பூதம் 


சருமம் 
செய்தல் 
கோள் 
பூதகணம் 


( 4 ) 


கிழமை 247 


மூப்பு 
உரிமை 
பண்பு 


முதுமை 
உரித்து 
குணம் 


( 3 ) 


கிழி 247 


நிதப்பொதி 
( கீற்று ) கீறு 


நிதி முடிப்பு 
கிழி 


( 2 ) 


கிளர் 274 


கிரணம் 

ஒளி 
கிளர்தல் 

கிண்டல் 
கிளர்கோட்டு மலர்ப் பூந்தாது என 

ஒன்றாகவும் சிலர் 

கொள்வர் 
பூந்தாது கேசரம் 

( 4 ) 


கிளை 262 


ஓர் பண் 


கைக்கிளையென்னு 
மிசை 


187 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


மூங்கில் 
கள் 
கிளைத்தல் 


வெதிர் 
உறவு 
நெருங்கல் 


( 4 ) 


கிள்ளை 114 


குதிரை 
தத்தை 


புரவி 
கிளி 


( 2 ) 


கின்னரம் 296 


நீர்ப்புள் 
யாழ் 


நீர்வாழ்பறவை 
வீணை 


( 2 ) 


கீசகம் 26 


குரங்கு 
வேய் 


மர்க்கடம் 
மூங்கில் 


( 2 ) 


கீதம் 66 


இசை 
வண்டு 


இராகம் 
கரும்பு 


( 2 ) 


கீரம் 237 


பால் 


சுதை 
கிளி 


கிள்ளை 


( 2 ) 


கீலாலம் 256 


கறை 
நீர் 


இரத்தம் 
புனல் 
புளித்தநீர் (கஞ்சி ) ( 3 ) 


காடி 


கீழ் 254 


இடம் 
கீழ்சாதி 
கீழ்த்திசை 


கண் 
ஈனசாதி 
கிழக்கு 
கீழ்மை 


கயமை 


( 4 ) 


குஞ்சம் 38 


ஈயோட்டி 
நாழி 


குறள் 


ஈயோட்டு கருவி 
படி 
குறுமை 
குன்றிக்கொடி 
கோட்சொல்லல் 


குன்றி 
குறளைச்சொல் 


( 5 ) 


குஞ்சி 42 


ஆண்மயிர் 
புட்பார்ப்பு 
குன்றின் கொடி 


ஆணின்தலைமுடி 
பறவைக்குஞ்சு 
குன்றிக்கொடி 


( 3 ) 


குடங்கர் 6 


குடிசை 
கும்பம் 


சிற்றில் 
குடம் 


( 2 ) 


O 188 


சூடாமணி நிகண்டு - 


குடம் 43 


நகர் 


மருதநிலத்தூர் 


ஓர்கூத்து 
கும்பம் 
கரும்பின்கட்டி 


விட்டுணுகூத்து 
குடம் 
சருக்கரை 
( வெல்லக்கட்டி ) ( 5 ) 


குடம்பை 49 


முட்டை 
கூடு 


அண்டம் 
பறவைக்கூடு 


( 2 ) 


குடி 66 


குலம் 
புருவம் 
ஊர் 


சாதி 
புரூரம் 
ஊர்ப்பொது 


( 
3 
) 


குடிஞை 46 


புட்பொது 
யாறு 


பறவைப்பொது 
நதி 
கோட்டான் 


கூகை 


( 3 ) 


குடுமி 49 


வெற்றி 


விஜயம் 
நனந்தலை 


உச்சி 


( 2 ) 


குட்டம் 55 


தொழுநோய் 
ஆழம் 
குளம் 


குஷ்டவியாதி 
அழுந்து 
தடாகம் 


( 3 ) 


குணம் 73 


கயிறு 
பண்பு 
கும்பம் 
வின்னாணி 


கடம் 
குணம் 
குடம் 
சிஞ்சினி 


( 4 ) 


குணில் 75 


குறுந்தடி 
கடிப்பு 


குறுகியதடி 
பறையடிக்குங் 
குறுந்தடி 


( 2 ) 


குணுங்கல் 84 


தோற்கருவிமாக்கள் தோற்கருவியாளர் 
குயிலுவர் 

நரம்பினாய 

கருவிக்குரியோர் 
இழிஞர் சண்டாளர் 

( 3 ) 


குண்டலம் 87 


குழை 
விசும்பு 


காதணி 
ஆகாயம் 


( 2 ) 


189 C 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


குண்டு 70 


ஆழம் 


தாழ்வு 
ஆண்மா 


குட்டம் 
தாழ்ச்சி 
ஆண்குதிரை 


( 3 ) 


குத்தி 107 


மண் 
அடக்கம் 


பூமி 
ஒடுக்கம் 


( 2 ) 


குந்தம் 129 


ஒருவியாதி 
குருந்து 
குதிரை 
கைவேல் 


கண்ணோய் 
குருந்தமரம் 
பா 
தோமரம் 


( 4 ) 


குந்தளம் 126 


மாதரோதி 
குழற்கொத்து 
குருளை 


பெண்மயிர் 
மயிர்க்குழற்சி 
விலங்கின்குட்டி 


( 3 ) 


குபேரன் 87 


தனதன் 
சோமன் 


அளகையாளி 
சந்திரன் 


( 2 ) 


குமரி 135 


கற்றாழை 
கன்னி 
கொற்றவை 
காளி 


கன்னி 
குமரி 
துர்க்கை 
சத்தமாதாக் 
களிலொருத்தி ( 4 ) 


குமுதம் 143 


அடுப்பு 

உத்தானம் 
ஓர்திக்கின் குஞ்சரம் தென்மேற்றிசையானை 
ஒலி 

பேரொலி 
வெண்ணெய்தல் வெள்ளாம்பல் ( 4 ) 


கும்பம் 137 


குடம் 
இராசி 
கும்பி மத்தகம் 


தசும்பு 
கும்பவிராசி 
யானைமத்தகம் 


( 
3 
) 


கும்பி 145 


சேறு 
ஆனை 
பூதி 


அளறு 
குஞ்சரம் 
நரகம் 


( 3 ) 


குயம் 158 


தனம் 
இளமை 
அரிவாள் 


முலை 
இளை 
கொடுவாள் 


( 3 ) 


O 190 


சூடாமணி நிகண்டு - 


குயில் 157 


ஓர் பக்ஷி 


கோகிலம் 
சொல் 
தொண்டு 
துளை 


வார்த்தை 
மேகம் 
உட்டுளைப் 
பொருள் 


( 4 ) 


குயிறல் 156 


செறிதல் 
பண்ணல் 
கூவல் 
( துளைத்தல் ) 
குடைதல் 
பண்ணுதல் 


நெருங்கல் 
செய்தல் 
அழைத்தல் 
தொள்ளல் 


செய்தல் 


( 5 ) 


குய் 159 


கறிகரித்தல் 
கறிவிகற்பம் 
நறும்புகை 


தாளித்தல் 
தாளித்தகறி ) 
வாசனைப்புகை ( 2 ) 


குய்யம் 255 


மறைவு 
யோனி 


ஒளித்தல் 
பெண்குறி 


( 2 ) 


குரங்கு 


வானரம் 
விலங்கின்பொது 


மர்க்கடம் 
மிருகம் 


( 2 ) 


குரல் 181 


கதிர் 
சிறகு 
மாதர் கூந்தல் 
யாழ்நரம்பு 


அலகு 
இறகு 
பெண்மயிர் 
வீணையின் தந்தி ( 4 ) 


குரவை 

47 


கடல் 
ஓர்கூத்து 


சமுத்திரம் 
கைகோத்தாடல் 


( 2 ) 


குரு 174 


நிறம் 
ஓர்நோய் 
தேயம் 
குரவன் 
பாரம் 


வண்ணம் 
வசூரி 
ஓர்தேசம் 
ஆசான் 
கனம் 
பிரகற்பதி 


வியாழன் 


( 6 ) 


குருகு 194 


புள் 
இளமை 


பறவைப்பொது 
இளை 


1910 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


நாரை 

போதா 
கொல்லுலைமூக்கு உலைமூக்கு 
கோழி 

வாரணம் 
சரி 
வெள்ளை 

வெண்மை 
மூலநாள் 

மூலநட்சத்திரம் 
வாசந்தி 

குருக்கத்தி 


கைவளை 


( 9 ) 


குருதி 189 


சிவப்பு 
இரத்தம் 
குசன் 


செம்மை 
உதிரம் 
செவ்வாய் 


( 3 ) 


குரை 280 


டைச்சொல் 


அசைநிலையிடைச் 
சொல் 

( 2 ) 


ஓசை 


ஒலி 


குலம் 106 


குடி 
கோயில் 
கூட்டம் 


சாதி 
இறையில் ( அரசரில் ) 
தொகுதி 

( 3 ) 


சூலை 145 


செய்கரை 
காய்க்கொத்து 


வரம்பு 
மரக்குலை 


( 2 ) 


குல்லை 75 


துளவு 
வெட்சி 


துளசி 
வெட்சிப்பூஞ்செடி ( 2 ) 


குவடு 240 


மலை 


வெற்பூச்சி 


விலங்கல் 
மலையினுச்சி 


( 2 ) 


குவலயம் 127 


குவளை 
பூமி 


நீலோற்பலம் 
உலகம் 


( 2 ) 


குவவு 231 


திரட்சி 
குவிதல் 
பெருமை 


திரண்டவடிவு 
கூம்பல் 
அண்ணல் 


( 3 ) 


குழல் 256 


உட்டுளைப்பொருள் 


துளையுடைப் 
பொருள் 
மயில் 
இசைக்குழல் 


கூந்தல் 
ஊதிடுகுழல் 


( 3 ) 


0 192 


சூடாமணி நிகண்டு , 


குழை 252 


தளிர் 
துவாரம் 
குண்டலம் 
சேறு 


பல்லவம் . 
வளையுடைப்பொருள் 
காதணி 
அள்ளல் 

( 4 ) 


குளம் 257 


நுதல் 
கரும்பின்கட்டி 
குட்டம் 


நெற்றி 
வெல்லம் ( சர்க்கரை ) 

( 3 ) 


தடாகம் 


குளிர் 259 


மழு 
நண்டு 
இறுத்தல் 
குளிர் 
கவண் 
குழா 
மீன்தாரை 


மழுப்படை 
கற்கடாகம் 
தங்கல் 
குளிர்ச்சி 


கவணை 


குடமுழா ( முழவு ) 
மீனொழுக்கு 


( 7 ) 


குறடு 275 


பலகை 
திண்ணை 


மரப்பலகை 
மண்ணீடு 


( 2 ) 


குறள் 290 


குறள் 


குறள்வெண்பா 
வாமனம் ) 
பூதகணம் 
சிறுமை 


பேய் 


குறுமை 


( 3 ) 


குறிஞ்சி 276 


ஓரிசை 
ஓர்பண் 
குறிஞ்சி 
செம்முள்ளி 


குறிஞ்சியாழிசை 
குறிஞ்சி நிலப்பண் 
குறிஞ்சிநிலம் 
செம்முள்ளிச்செடி ( 4 ) 


குறும்பொறை 276 


மலை 


குன்று 
காடு 

வனம் 
குறிஞ்சிநிலத்தூர் குறிஞ்சி 


( 3 ) 


குற்றல் 280 


மலை 


குற்றுதல் 
குறைவு 
சதயம் 


குறைதல் 
சதய நட்சத்திரம் 


( 3 ) 


குன்று 299 


மலை 


வேதண்டம் 
குறைவு 
சதயம் 


குறைதல் 
சதய நட்சத்திரம் 


( 3 ) 


193 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கூடம் 44 


இல் 


வீடு 
மறைவு 

அபவாரணம் 
கொல்லன் சம்மட்டி கருமான்சம்மட்டி 
குவட்டினுச்சி மலையினுச்சி 


( 
4 
) 


கூத்தன் 106 


உயிர் 
நடன் 


ஆன்மா 
கூத்தாடி 
( நாடகன் ) 


( 2 ) 


கூந்தல் 127 


பெண்மயிர் 
பீலி 


பெண்களின் தலைமுடி 
மயிற்பீலி ( 2 ) 


கூரல் 185 


புட்சிறகு 
மாதரோதி 


பறவையினிறகு 
பெண்மயிர் 


( 2 ) 


கூர் 275 


மிகுதி 
கூர்மை 


நனி 


எஃகு 


( 2 ) 


கூலம் 224 


பலபண்டம் 
நீர்க்கரை 


பசு 


பண்ணிகாரம் 
புனற்கரை 
கோ 
விலங்கின்வால் 
ஆவணம் 
பாகல் 
வரம்பு 
குரங்கு 


மிருகத்தின்வால் 
கடைவீதி 
காரவல்லி 
சிறுவரம்பு 
மந்தி 


( 8 ) 


கூவிரம் 240 


தேர் 
தேர்மொட்டு 


குயவு 
தேர்க்கொடிஞ்சி ( 2 ) 


கூழை 251 


சிறகு 
மாதர் கூந்தல் 
படையுறுப்பி 


இறகு 
பெண்மயிர் 
படைப்பின்னணி ( 3 ) 


கூழ் 254 


உணவு 
பொன் 
பயிர் 


உண்டி 
அருத்தம் 
பைங்கூழ் 


( 3 ) 


கூளி 270 


பிசாசம் 


பேய் 
தமர் 


உறவு 


O 194 


சூடாமணி நிகண்டு . 


ஏறு 
ஆசு 
குறள் 
படைத்தலைவன் 
கூட்டம் 


எருது 
குற்றம் 
பூதம் 
சேனாதிபதி 
தொகுதி 


( 7 ) 


கூனியர் 273 


நண்பர் 

உறவினர் 
பூதகணம் 

பாரிடம் 
வீரர் 

படைவீரர் 
கொலைத்திறத்தோர் வேடர் 


( 4 ) 


கூற்று 287 


இயமன் 
சொல் 


நமன் 
வசனம் 


( 2 ) 


கெழுவுதல் 256 


மயக்கம் 
பற்று 


உன்மத்தம் 
ஆசை 


( 2 ) 


கேகயம் 18 


மஞ்ஞை 
ஓர்பண் 
அசுண்டா 


மயில் 
ஓரிசை 
அசுணப்புள் 


( 3 ) 


கேசம் 36 


பெண்மயிர் 
ஆண்பான்மயிர் 


கூந்தல் 
குடுமி 


( 2 ) 


கேசரம் 26 


மகிழ் 
பூத்தாது 


மகிழமரம் 
மகரந்தம் 


( 2 ) 


கேடகம் 44 


கிடுகு 


பரிசை 
ஊர் 


மலையாறு செறிந்தவூர் 
( மலைசெறிந்தவர் ) 
மரவட்டம் ( 3 ) 


பலகை 


கேட்டை 145 


முகடி 
ஓர்நாள் 


மூதேவி 
இந்திரநாள் 


( 2 ) 


கேது 114 


சிகி 


செம்பாம்பு 
விருதுக்கொடி 


பதாகை 


( 2 ) 


கேவலம் 237 


தனிமை 
முத்தி 


ஏகாந்தம் 
மோக்கம் 
( மோட்சம் ) 


( 2 ) 


195 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கேழ் 26 


நிறம் 
ஒளி 
ஒப்பு 


வண்ணம் 
பிரகாசம் 


உவமை 


( 3 ) 


கேள்ளி 273 


செவி 
கல்வி 


காது 
வித்தை 


( 2 ) 


கை 161 


இடம் 


படைவகுப்பு 
ஒப்பனை 
செங்கை 
சிறுமை 
சீலம் 


பால் 
சேனைப்பிரிவு 
அலங்காரம் 
கைத்தலம் 
அற்பம் 
ஒழுக்கம் 


( 6 ) 


கைக்கிளை 19 


இசைவிகற்பம் 
ஒருதலைக்காமம் 


அண்ணத்தாற் 
பிறக்குமிசை 
( ஏழிசைனொன்று ) 
ஒருதலைவிரதம் ( 2 ) 


கைத்தல் 118 


சினம் 
கைப்பு 


கோபம் 
கசப்பு 


( 2 ) 


கைத்து 199 


பொன் 


நிதி 
வெறுப்பு 


விருப்பமின்மை 


( 2 ) 


கொக்கு 8 


மாமரம் 
செந்நாய் 
குரண்டம் 
குதிரை 
மூலநாள் 


ஆம்பிரம் 
அண்டிகம் 
கொக்கு 
அயம் 
அசுரநாள் 
( மூல நக்ஷத்திரம் ) ( 5 ) 


கொடி 66 


வல்லி 
துவசம் 
காக்கை 


படர்கொடி 
துகிற்கொடி 
காகம் 


( 3 ) 


கொடியன் 70 


கொடியன் 
கேது 


குரூரன் 
கதிர்ப்பசை 


( 2 ) 


கொடிறு 47 


பூசம் 


குருநாள் 
கபோலம் 


கதுப்பு 


( 2 ) 


0 196 


சூடாமணி நிகண்டு 


கொண்டல் 87 


முகில் 
கீழ்காற்று 


மேகம் 
கீழ்த்திசைக்காற்று ( 2 ) 


கொண்டை 82 


மயிர்முடி 
இலந்தைக்கனி 


சிகழிகை 
இலந்தைப்பழம் ( 2 ) 


கொண்மூ 275 


விண் 
மேகம் 


ஆகாயம் 


கார் 


( 2 ) 


கொம்மை 139 


இளமை 
வட்டம் 
கொங்கை 
கைகுவித்துக் 
கொட்டல் 


குழவு 
வட்டவடிவு 
முலை 
அகங்கைகுவித்துக் 
கொட்டல் ( 4 ) 


கொல் 215 


அசைச்சொல் 


அசைநிலையிடைச் 
சொல் 
ஐயப்பொருளைத் 
தருமிடைச் சொல் 
கொல்லன்னேவல் 
துன்பம் 

( 4 ) 


கொல்வேல் 
வருத்தம் 


கொற்றம் 289 


வன்மை 
வெற்றி 
கோ அரசியல் 


வலி 
விஜயம் 
அரசியல் 


( 3 ) 


கொற்றி 280 


துர்க்கை 
கோவிளங்கன்று 


அமரி 
பசுவிளங்கன்று ( 2 ) 


கொன் 297 


பயனிலாமை 


காலம் 


பெருமை 
அச்சம் 


பயனின்மை 
பொழுது 
அண்ணல் 
பயம் ( கொன்என்பது 
இந்நாற்பொருளையுந் 
தருமிடைச் 
சொல்லெனவறிக ) ( 4 ) 


கோ 239 


விழி 


கண் 


ஆ 
புனல் 


நீர் 


197 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


திக்கு 
குலிசம் 
விண் 
கிரணம் 
பூமி 
ஏவு 
உரை 
சுவர்க்கம் 
வேந்தன் 
இரங்கல் 
வெற்பு 


திசை 
வச்சிராயுதம் 
ஆகாயம் 
காந்தி 
அகிலம் 
அம்பு 
சொல் 
தெய்வலோகம் 
அரசன் 
அழுதல் 


மலை 


( 14 ) 


கோகிலம் 6 


குயில் 
பல்லி 


காளகண்டம் 
கெவுளி 


( 2 ) 


கோசம் 25 


மதிலுறுப்பு 
ஆண்குறி 
முட்டை 
முறை 
பண்டாரம் 


மதிலினவயவம் 
இலிங்கம் 
கரு 
புத்தகம் 
பொக்கிஷம் 


( 5 ) 


கோசிகம் 32 


சாமவேதம் 
பட்டாடை 
பட்டு ஆடை 


மூன்றாம் வேதம் 
பட்டுவத்திரம் 
பட்டுவஸ்திரம் 
புடவை 


( 2 ) 


கோடகம் 71 


முடியுறுப்பு 
குதிரை 
புதுமை 


மகுடச்சினை 
அசுவம் 
நவீனம் 


( 3 ) 


கோடரம் 61 


குரங்கு 
சோலை 
கொம்பு 
குதிரை 


மர்க்கடம் 
உத்தியானம் 
மரக்கொம்பு 


( 
4 
) 


கோடி 49 


எண் 


புதுமை 
தூசு 


கோடி என்னுமெண் 
கோடகம் 
சீலை 

( 3 ) 


கோடிகம் 49 


துகில் 
பூந்தட்டு 


சீலை 
கோடிகம் 


( 2 ) 


O 198 


சூடாமணி நிகண்டு . 


கோடு 63 


சங்கு 

பனிலம் 
ஊதுகொம்பு வேணு 
மரக்கொம்பு மரக்கோடு 
விலங்கின்கொம்பு மிருகத்தின்கொம்பு 

கோடு 
செய்வரம்பு 

கழனிவரம்பு 
குன்றின் முகடு மலையனுச்சி 
நீர்க்கரை 

ஜலக்கரை ( 7 ) 


கோடை 13 


மேல்காற்று 
குதிரை 
வெண்காந்தள் 


மேற்றிசைக்காற்று 
பரி 
காந்துகம் ( 3 ) 


கோட்டம் 57 


கோண் 
படப்பை 
நாடு 
கோயில் 
ஔவியம் 
ஆன்கொட்டில் 


கோணல் 
மருதநிலத்தூர் 
தேயம் 
தளி 
அழுக்காறு 
தொழுவம் 
( பசுச்சாலை 


( 6 ) 


கோட்டி 87 


வாயில் 
கூட்டம் 


இல்வாயில் 
குழாம் 


( 2 ) 


கோணம் 107 


வாள் 
குதிரை 
மூக்கு 


வளைந்தவாள் 
பரி 
நாசி 


( 3 ) 


கோணல் 74 


மாறுபாடு 
கூன் 
வளைவு 


எதிர்தல் 
கூனன் 
வசிவு 


( 3 ) 


கோதை 103 


குழல் 


முன்கைத் தோற்கட்டு கைப்புடை 

பெண்மயிர் 
தார் 

பூமாலை 
காற்று 

ஆவி 
ஒழுங்கு 

கிரமம் 
சேரன் 

சேரராசன் 


( 6 ) 


கோத்திரம் 110 


பூமி 


புடவி 
குலம் 


சாதி 
வெற்பு 


மலை 


( 3 ) 


199 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கோமளம் 150 


பசு 
வனப்பு 
இளமை 


செவ்வி 


நாகு 


( 3 ) 


கோமான் 287 


மூத்தோன் 
பன்றி 


ஜேஷ்டன் 
இருளி 


( 2 ) 


கோரம் 169 


சோழன்மா 
வட்டில் 
கொடுமை 
பூமொட்டு 
( உட்டிணம் 
வாசி 


சோழன்குதிரை 
வள்ளம் 
கடுமை 
பூவரும்பு 
வெப்பம் ) 
குதிரை 


( 5 ) 


கோலம் 225 


அழகு 
பன்றி 
பாக்கு 
நீர்க்கொழுந்து 
பீர்க்கு 


சுந்தரம் 
வராகம் 
துவர்க்காய் 
நீரோட்டம் 
பீரம் 


( 
5 
) 


கோல் 223 


சலாகை 


ஈட்டி 
( கோல் 
வாட்கோல் 
துகிலிகை 
துலாம் 
சம்மட்டி 
செங்கோல் 
திரட்சி 
யாழ்நரம்பு 
அம்பு 
அஞ்சனக்கோல் 
இலந்தை 


கழி ) 
விட்டேறு 
எழுதுகோல் 
தராசு 
குதிரைச்சம்மட்டி 
செங்கோல் 
திரண்டவடிவு 
வீணையினரம்பு 
பாணம் 
மையெழுதுங்கோல் 
இலந்தைமரம் ( 11 ) 


கோழி 255 


குருகு 


வாரணம் 
உறையூர் 


ஓரூர் 


( 2 ) 


கோளகை 273 


வட்டம் 
மண்டலிப்பாம்பு 


வட்டவடிவு 
கோளகம் 


( 2 ) 


கோளி 261 


தொன்மரம் 
அத்தி 


ஆலமரம் 
அத்திமரம் 


0 200 


சூடாமணி நிகண்டு - 


கொள்வோன் 
கொழிஞ்சி 


ஏற்றுக்கொள்வோன் 
கொழிஞ்சிமரம் 
( பூவாது காய்க்குமரம் ) 

( 4 ) 


கோள் 267 


இடையூறு 
ஒன்பான் கோள் 
கொலை 
குணம் 
வலி 
பொய் 
கொள்கை 


துன்பம் 
நவக்கிரகம் 
வதை 
இயல்பு 
பராக்கிரமம் ( வலிமை ) 
கந்து 
கொள்ளல் 

( 7 ) 


சகுந்தம் 11 


புட்பொது 

பறவைப்பொது 
பவணை ( கங்கம் ) கழுகு 


( 
2 
) 


சகுனம் 11 


கிழங்கு 
புள்ளினச்சாதி 
நிமித்தம் 


மூலம் 
பறவைச்சாதி 
சகுனம் 


( 3 ) 


சகுனி 11 


புள் 

பறவை 
நிமித்தம் பார்ப்போன் சகுனம் பார்ப்போன் ( 2 ) 


சக்கரம் 12 


பெருமை 
ஓர்புள் 
தரணி 
பிறப்பு 
வட்டம் 
தேருருள் 


மேன்மை 
சக்கரவாகப்புள் 
பூமி 
உற்பவம் 
வட்டவடிவு 
தேர்வண்டில் 
( தேருருளை ) 
கடல் 


ஆழி 
வரை 


மலை 


( 8 ) 


சக்கிரி 8 


குயவன் 
செக்கான் 
தராபதி 
மால் 
பாம்பு 


குசவன் 
நந்தி 
அரசன் 
திருமால் 
அரவம் 


( 5 ) 


சங்கம் 21 


கணைக்கால் 
ஓரெண் 


சங்கம் 
நூறாயிரங்கோடி 


201 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சவை 


சங்கு 
புலவர் 
நெற்றி 


கூட்டம் 
கூட்டம் 
பண்டிதர் 
நுதல் 


( 6 ) 


சசி 33 


கர்ப்பூரம் 
சந்திரன் 
அயிராணி 


பளிதம் 
இந்து 
இந்திராணி 


( 3 ) 


சடம் 152 


உடல் 
வஞ்சம் 
பொய் 


சரீரம் 
வஞ்சனை 
அபத்தம் 


( 3 ) 


சடிலம் 69 


நெருங்கல் 


நெருக்கம் 
வேணி 


சடை 


குதிரை 


மா 


( 3 ) 


சடை 11 


சடை 


வேணி 
வேரி 


மூலம் 


( 2 ) 


சண்டன் 92 


கூற்று 
அலி 
வெய்யோன் 


நமன் 
பேடி 
சூரியன் 


( 3 ) 


சதம் 111 


இலை 
இறகு 


அடை 
தூவி 
நூறு 


ஓரெண் 


( 3 ) 


சதி 99 


உரோகணி 
கற்பாட்டி 
வஞ்சனை 
தாளவொத்து 


உரோணி 
கற்புடையாள் 
கபடம் 
சீர் 


( 4 ) 


சத்தம் 141 


துழனி 


ஓசை 
ஏழு 


ஏழென்னுமெண் ( 2 ) 


சத்தி 116 


உமை 
வேல் 
கான்றல் 
குடை 


பார்வதி 
வேலாயுதம் 
கக்கல் 
வெண்குடை 


O 202 


சூடாமணி நிகண்டு - 


வலி 
துவசம் 


வன்மை 
விருதுக்கொடி 


( 6 ) 


சத்தியம் 107 


சபதம் 
மெய் 


ஆணை 
உண்மை 


( 2 ) 


சத்திரம் 109 


குடை 
அன்னசாலை 
கைவிடாவேல் 
வேள்வி 


கவிகை 
அன்னசத்திரம் 
கைவிடாப்படை 
யாகம் 


( 
4 
) 


சந்தம் 124 


நிறம் 
வனப்பு 
கவிதை 
சாந்தம் 


கேழ் 
அழகு 
சந்தப்பா 
சந்தனம் 


( 4 ) 


சந்தி 125 


அந்தி 
மூங்கில் 
சதுக்கம் 
இசைப்பு 


மாலைநேரம் 
கழை 
பலதெருக்கூடுமிடம் 
உத்தானம் ( 4 ) 


சமம் 11 


யுத்தம் 


அமர் 
ஒப்பு 


உவமை 


( 2 ) 


சமழ்த்தல் 146 


வருத்தம் 
நாணம் 


உபத்திரம் 
வெட்கம் 


( 2 ) 


சமன் 135 


யமன் 
நடு 


நமன் 
மத்தி 


( 2 ) 


சம்பு 144 


இரவி 
நாவல் 
சங்கரன் 
அயன் 
மால் 
ஓரி 


சூரியன் 
நாவன்மரம் 
அரண் 
பிரமன் 
திருமால் 
நரி 


( 6 ) 


சயம் 152 


வெற்றி 
சருக்கரை 


வென்றி 
அயிர் 


( 2 ) 


2030 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சயிந்தவம் 158 


குதிரை 
தலை 
இந்துப்பு 


பரி 
தலைமை 
சயிந்தவம் 


( 3 ) 


சரணம் 165 


தாள் 
மறைபுகல் 


கால் 
அடைக்கலம் 


( 2 ) 


சரபம் 164 


எண்காற்புள் 
வரையாடு 


சிம்புள் 
வருகை 


( 2 ) 


சரம் 168 


மணிவடம் 
போர் 
சாயகம் 
நாணற்புல் 


முத்துமாலை 
யுத்தம் 
அம்பு 
நாணல் 


( 4 ) 


சராவம் 


அகல் 


தகழி 
நாராசம் 


சலாகை 


( 2 ) 


சரி 172 


கைவளை 


கரவளை 
வழி 


தாரை 


( 2 ) 


சலம் 135 


வயிரம் 
நீர் 
பொய் 


தணியாக்கோபம் 
சலிலம் 
அவத்தம் 


( 3 ) 


சலாகை 219 


நன்மணி 
நாராசம் 
சவளம் 


அகன்மணி 
சலாகு 


ஈட்டி 


( 3 ) 


சலி 232 


மணிக்கோவை 
செவ்வி . 
வன்பு 
காந்தி 


மணிவடம் 
செவ்வை 
அழகு 
ஒளி 


( 4 ) 


சவுரி 233 


விஷ்ணு 


திருமால் 
கன்னன் 
சனி 
யமன் 


பராயணி 


கரியவன் 


நமன் 


( 4 ) 


சவுரியம் 244 


களவு 
வீரம் 


கரவடம் 
பராக்கிரமம் 


( 2 ) 


0 204 


சூடாமணி நிகண்டு 


சாகம் 4 


சாகினி 
வெள்ளாடு 
தேக்கெனுந்தரு 


சிறுகீரை 
செச்சை 
தேக்கமரம் 


( 3 ) 


சாகரம் 15 


துயிலொளித்தல் 
சமுத்திரம் 


நித்திரை நீங்கல் 
கடல் 


( 2 ) 


சாகினி 251 


சேம்பு 
கீரை 


சகுடம் 
சிறுகீரை 


( 
2 
) 


சாதகம் 112 


வானம்பாடி 
சனனம் 
பாரிடம் 


தற்பாடி 
சன்னமெழுதல் 
பூதகணம் 


( 3 ) 


சாதம் 123 


திடம் 
பதம் 


உண்மை 
சோறு 


( 2 ) 


சாதி 101 


பிரம்பு 
கள் 
ஓர் தரு 
சிறுசெண்பகம் 


வேத்திரம் 
மது 
தேக்கமரம் 
மாலதி 


( 4 ) 


சாத்தன் 34 


அருகன் 
ஐயன் 


அசோகன் 
அரிகரபுத்திரன் 


( 2 ) 


சாந்தம் 292 


கமை 


பொறுமை 
சந்தனம் 


சாந்து 


( 2 ) 


சாபம் 133 


சபித்தல் 
வில் 


சாபமிடல் 
கார்முகம் 


( 2 ) 


சாமம் 136 


மூன்றாம் வேதம் 


பசுமை 


ஓர் வேதம் 
பச்சை 
சாமம் 
கருமை 


யாமம் 
கறுப்பு 


( 
4 
) 


சாமி 142 


முதல்வன் 
செவ்வேள் 
தலைவி 
ஆசான் 
வெறுக்கை 


கடவுள் 
முருகக்கடவுள் 
முதல்வி 


பொன் 


( 5 ) 


205 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சாம்பல் 138 


கூம்புதல் 
பழம்பூ 


ஒடுங்கல் 
பழமலர் 


( 2 ) 


சாமிபு 148 


பொன் 
பறை 


வெறுக்கை 
வாச்சியம் 


( 2 ) 


சாயல் 151 


மேம்பாடு 
அழகு 
மென்மை 


மேன்மை 
சுந்தரம் 
மிருது 


( 3 ) 


சாரங்கம் 184 


மான் 
வண்டு 
சாதகப்புள் 


உழை 
சுரும்பு 
சாதகப்பறவை 


( 3 ) 


சாரணர் 204 


ஒற்றர் 
சமண்முனிவர் 


வேவுகாரர் 
சமணவிருடிகள் ( 2 ) 


சாரல் 185 


மருதயாழினிசை 


மருதவீணையின் 
ஓரிராகம் 
மலைப்பக்கம் 


சைலப்பக்கம் 


( 2 ) 


சாரிகை 186 


பூவை 
சுங்கம் 
சுழல்காற்று 


நாகணவாய்ப்புள் 
ஆயம் 
சூறாவளி 


( 3 ) 


சார் 204 


கூடல் 


கூடுதல் 
மரவிசேடம் 


ஒரு தாரு 


( 2 ) 


சார்ங்கம் 147 


விற்பொது 
மால்வில் 


தனுசின் பொது 
திருமால்வில் 


( 2 ) 


சார்வு 194 


இடம் 


பற்று 


தலம் 
ஆசை 


( 2 ) 


சாலகம் 208 


காலதர் 
பூமொட்டு 


பலகணி 
இளம்பூவரும்பு 


( 2 ) 


சாலம் 207 


வலை 


சாலேகம் 
மராமரம் 


கொக்கரை 
சாளரம் 
ஆச்சாமரம் 


0 206 


சூடாமணி நிகண்டு - 


சவை 


அவை 
அரண் 


மதில் 


( 5 ) 


சாலி 225 


நெற்பொது 
கள் 
அருந்ததி 


நெல்லின்பொது 
மது 
வடமீன் 


( 3 ) 


காலை 212 


பணை 


குதிரைப்பந்து 
அறப்புறம் 


அறத்தின்சாலை ( 2 ) 


சால்பு 216 


மாட்சிமை 
சான்றாண்மை 


மாண்பு 
நிறைவுடைமை ( 2 ) 


சாறு 117 


கள் 
விழவு 
தாறு 


மது 
திருவிழா 
மரக்குலை 


( 3 ) 


சானகி 302 


சீதை 
மூங்கில் 


இராமன்தேவி 
வேய் 


( 2 ) 


சானு 302 


மலை 


முழந்தாள் 
மலைப்பக்கம் 


வெற்பு 
முழங்கால் 
மலைச்சாரல் 


( 3 ) 


சான்றோன் 204 


மான்றலை நாள் 
பானு 


மிருகசீரிடநட்சத்திரம் 
சூரியன் 

( 2 ) 


சிகண்டி 11 


பாலையாழின்றிறத் படுநிலவீணையின் 
திசை 

நிறத்தோரிசை 
மயில் 

மஞ்ஞை 
அலி அழிது 

( 


( 
3 
) 


சிகரம் 2 


மலையினுச்சி 
தரை 
சென்னி 
திவலை 
வெற்பு 


இமயம் 
அலை 
தலை 
மழைத்துளி ( துளி ) 

( 5 ) 


மலை 


சிகரி 2 


சிகரி 


கோபுரம் 
வெற்பு 


மலை 


207 O 


.ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


எலி 


களிமம் 


நாரை 


கருநாரை 


( 4 ) 


சிகழிகை 2 


மயிர்முடி 
வாசிகை 


கொண்டை 
கோத்தமாலை 
(சிகைமாலை ) 
தெரியல் 
( பூமாலை ) 


மாலை 


( 3 ) 


சிகி 5 


மஞ்ஞை 
தீ 
கேது 


மயில் 
நெருப்பு 
செம்பாம்பு 


( 3 ) 


சிக்கம் 8 


குடுமி 


சீப்பு 


சிகை 
மயிர்வாரி 
சிதரம் 


உறி 


( 3 ) 


சிதடன் 95 


குருடன் 


அந்தகன் 
மூடன் 


அறிவில்லான் 


( 2 ) 


சிதம் 98 


விண்மீன் 
ஞானம் 
வெள்ளை 
செயமுறப்படல் 


நட்சத்திரம் 
வித்தை 
வெண்மை 
வெற்றியுறல் 
( வெற்றிகொள்ளப் 
பட்டது ) 

( 4 ) 


சிதர் 120 


தவலை 
வண்டு 
( தூவல் 
சீலையனிறுணி 


சிக்கம் 
மழைத்துளி 
அறுபதம் 
மழைத்தூவல் ) 
சீலைத்துணி 


( 4 ) 


சிதலை 94 


நோய் 


துணி 


வியாதி 
சீலைத்துணி 
கறையான் 


செல் 


( 3 ) 


சித்தம் 118 


மெய் 


திடம் 
உள்ளம் 


மனது 


( 2 ) 


0 208 


சூடாமணி நிகண்டு 


சித்திரபானு 109 


தீ 
திவாகரன் 
ஆண்டொன்று 


நெருப்பு 
சூரியன் 
சித்திரபானு 


( 3 ) 


சித்திரம் 109 


அழகு 
ஓர்பாடல் 
விம்மிதம் 
ஏரண்டம் 


வனப்பு 
ஓர்சவி 
அதிசயம் 
ஆமணக்கு 


( 4 ) 


சித்திரன் 20 


ஓவன் 
தச்சன் 


சித்திரக்காரன் 
மரவினையாளன் ( 2 ) 


சித்து 118 


சயம் 


( மகம் 
ஞானம் 


வெற்றி 
யாகம் ) 
வித்தை 


( 2 ) 


சிந்து 129 


நீர் 
முச்சீர் 
ஆறு 
கடல் 
குறள் 
ஒருதேசம் 


ஜலம் 
முச்சீரடி 
நதி 
சமுத்திரம் 
குள்ளன் 
சிந்துதேசம் 


( 6 ) 


சிந்துரம் 128 


புளி 
யானை 
திலகம் 
செங்குடை 
செம்மை 


புளியமரம் 
கரி 
செந்தூரம் 
சிவப்புக்குடை 
சிவப்பு 


( 5 ) 


சிமயம் 143 


மலை 


வெற்பு 
கொடுமுடி 


வெற்புச்சி 


( 2 ) 


சிமிலி 143 


குடுமி 
சிக்கம் 
சிள்வீடு 


சிகை 
உறி 
சிள்வண்டு 


( 3 ) 


சிரகம் 164 


கரகம் 

சீகரம் 
சென்னியிற்சோடு தலைச்சீரா 


( 2 ) 


சீரம் 166 


நெடுங்காலம் 
சென்னி 


காலநெடுமை 
தலை 


( 2 ) 


209 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சிலம்பு 217 


ஒலி 
ஞெகிழி 
குன்று 


சத்தம் 
தூபுரம் 


மலை 


( 3 ) 


சிலீமுகம் 219 


முலைக்கண் 
வண்டு 
புங்கம் 


சூசுகம் 
சுரும்பு 
அம்பு 


( 3 ) 


சிலை 221 


ஒலி 


மலை 


சத்தம் 
குன்று 
சிராவம் 
கோதண்டம் 


கல் 
வில் 


( 4 ) 


சில்லி 213 


வட்டம் 
கீரை 
தேருருள் 
சிள்விடு 


விருத்தம் 
சிறுகீரை 
நேமி 
சிள்வண்டு 


( 4 ) 


சில்லை 214 


பகண்டை 
சிள்வீடு 
தூர்த்தை 


சில்லை 
சிள்வண்டு 
துஷ்டமாது 


( 3 ) 


சிவப்பு 236 


செம்மை 
சினக்குறிப்பு 
சினம் 


செந்நிறம் ( சிவப்பு ) 
கோபக்குறிப்பு 
கோபம் 

( 2 ) 


சிவம் 230 


நன்மை 
குறுணி 
முத்தி 


நலம் 
எண்ணாழி 
மோக்கம் 


( 3 ) 


சிவை 235 


உமை 


பார்வதி 
மரவேர் 

மூலம் 
கொல்லனுலைமுகம் உலைத்திருத்தி 

ஆணரி 


( 4 ) 


சிறை 278 


இடம் 
புள்ளின் சிறகு 
காவல் 


தலம் 
பறவையினிறகு 
காப்பு 


( 3 ) 


சினை 304 


முட்டை 
பீள் 
மரக்கொம்பு 


அண்டம் 
கருப்பம் 
மரக்கோடு 


( 3 ) 


0 210 


சூடாமணி நிகண்டு 


சீகரம் 15 


கரகம் 


சிரகம் 
சாமரம் 


கவரி 


திவலை 


துளி 


( 3 ) 


சீதம் 94 


நீர் 
குளிர் 
மேகம் 


உதகம் 
குளிர்ச்சி 
கார் 


( 3 ) 


சீதை 103 


பொன்னாங்காணி கொடுப்பை 
படைச்சால் 

உழுபடைச்சால் 
சீராமன்றேவி சீதாதேவி 


( 3 ) 


சீப்பு 134 


கதவிற்றாழ் 
கங்கம் 


தாழக்கோல் 
மயிர்வாரி 


( 2 ) 


சீருள் 298 


ஈயம் 
செம்பு 


வங்கம் 
தாம்பிரம் 


( 2 ) 


சீர் 177 


செல்வம் 
தாளவொற்று 
சீர்த்தி 
தா 
தண்டு 


பெருக்கம் 
சதி 
புகழ் 
தூக்கு 
தாங்குகோல் 
கனம் 


பாரம் 


( 6 ) 


சீலம் 207 


குணம் 
தண்டித்தல் 
( ஒழுக்கம் 
சரித்திரம் 


தன்மை 
ஒறுத்தல் 
ஆசாரம் ) 
சரிதை 


( 3 ) 


சீவன் 230 


உயிர் 


ஆவி 
பிரகற்பதி 


வியாழன் 


( 2 ) 


சீவினி 234 


ஓர் மருந்து 

அமிர்தம் 
செவ்வழித்திறத்தோ 
ரோசை 

யாழினோரோசை ( 2 ) 


சுகம் 137 


கிளி 
இன்பம் 


கிள்ளை 
ஆனந்தம் 


( 2 ) 


211 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சுக்கை 19 


தாரகை 


வான்மீன் ( நட்சத்திரம் ) 
பூமாலை 

( 2 ) 


மாலை 


சுசி 27 


கோடை 
( குடை 
சுத்தம் 
தீ 


கோடைக்காலம் 
வெண்குடை ) 
தூய்மை 
நெருப்பு 


( 3 ) 


சுடர் 27 


விளக்கு 
இரவி 
அங்கி 


தீபம் 
சூரியன் 
நெருப்பு 


( 3 ) 


சுடிகை 48 


மகுடம் 
சுட்டி 


நடுத்தலை 
நெற்றிச்சுட்டி 


( 3 ) 


சுண்டன் 80 


சதய நாள் 
சூறன் 


வருணநாள் 
மூஞ்சூறு 


( 2 ) 


சுண்டை 92 


சுண்டை 
கள் 


சுண்டைச்செடி 
இக்கு 


( 2 ) 


சுதை 102 


மகள் 
கறவாத்தேனறு 
சுண்ணச்சாந்து 
அமுது 


புத்திரி 
குணமில்லாப்பசு 
சுண்ணாம்பு 
அமிழ்து 


( 
4 
) 


சுத்தி 116 


அகல் 
சங்கு 
சுத்தம் 
ஓர்கருவி 


சுத்திகை 
வளை 
சுசி 
சுத்தியென்னுங்கருவி 

( 4 ) 


சுந்தரி 270 


உழை 


சுண்டன் 


துர்க்கை 
மூஞ்சுறு 


( 2 ) 


சுபம் 243 


அழகு 
( நலம் 
வெண்மை 


பொலிவு 
நன்மை ) 
வெள்ளை 


( 
2 
) 


சும்மை 139 


நெற்போர் 
நாடு 


நெற்போர்ப்பு 
தேயம் 


0 212 


சூடாமணி நிகண்டு - 


ஒலி 


சத்தம் 
பாரம் 


சுமை 


( 
4 
) 


சுரகுரு 199 


மகவான் 
தேவமந்திரி 


இந்திரன் 
வியாழன் 


( 2 ) 


சுரம் 189 


அருநெறி 
கான் 
மார்க்கம் 


அரியவழி 
காடு 
வழி 


( 3 ) 


சுரிகை 193 


கசை 


கவசம் 
வாள் 


உடைவாள் 


( 2 ) 


சுரியல் 198 


பெண்மயிர் 
ஆண்மயிர் 


கூந்தல் 
சிகை 


( 2 ) 


சுருங்கை 168 


கரந்துபண்ணுங் 
கற்படை 
நுழைவாயில் 


கோட்டைவழியிற் 

கள்ளவழி 
சாளரம் 


( 
2 
) 


சுருதி 189 


ஒலி 
வேதம் 


முழக்கம் 
ஆதிநூல் 


( 2 ) 


சுரும்பு 142 


வண்டு 


ஹிமிறு 
ஆண்வண்டு 


தும்பி 


( 2 ) 


சுரை 190 


கள் 
ஆன்முலை 
துளை 


மதுவம் 
பசுவின்முலை 
உட்டுளை 


( 3 ) 


சுவடு 243 


வச்சிராங்கி 
ஓரெண் 


பாதம்வைத்தகுறி 
சுவடென்னு 

முகத்தலளவை 
( ஓர் நெல்லிலக்கம் ) 

( 2 ) 


சுவல் 238 


பிடர் 
தோள்மேல் 
மேடு 
துரகதக்குசை 


எருத்தம் 
திட்டை 
குதிரைமயிர் 


( 4 ) 


213 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சுவவு 231 


புள்ளின்மூக்கு 
சுவர்க்கம் 
சுண்டன் 


பறவைமூக்கு 
தேவலோகம் 
மூஞ்சுறு 


( 3 ) 


சுவேதம் 96 


வேர்வு 
வெண்மை 


வேர்வை 
தவளம் 


( 2 ) 


சூதகம் 97 


அசுத்தம் 


ஆசௌசம் 
தோகைமார் 
தோயாப்பூப்பு 


மகளிர்துடக்கு 


( 2 ) 


சூதம் 97 


மாமரம் 
வண்டு 


மாந்தி 
சிலீமுகம் 


சூதம் 


இரதம் 
தோன்றல் 


இரசம் 
பிறப்பு 


( 5 ) 


சூதன் 96 


தேர்ப்பாகன் 
சூதன் 


இரதசாரதி 
சூதாடுவோன் 


( 
2 
) 


சூத்திரம் 19 


பொறி 


நூல் 
நூற்பா 


இயந்திரம் 
பஞ்சிநூல் 
இலக்கணச் சூத்திரம் 

( 3 ) 


சூரன் 184 


இரவி 
தீ 
நாய் 


சூரியன் 
நெருப்பு 
குக்கன் 


( 3 ) 


சூர் 177 


நோய் 
அச்சன் 
அஞ்சாமை 
அணங்கு 


வியாதி 
பீதி 
அஞ்சுதலின்மை 
தெய்வம் 
( தெய்வப்பெண் ) ( 4 ) 


சூலி 228 


கருப்பப்பெண் 
துர்க்கை 
சிவன் 


கருப்பினி 
காளி 
ஈசன் 


( 
3 
) 


சூழல் 236 


இடம் 


விசாரம் 


தலம் 
ஆராய்தல் 


( 2 ) 


0 214 


சூடாமணி நிகண்டு - 


சூழி 248 


சுனை 


தடாகம் 
தும்பியின் முகபடாம் யானைமுகபடாம் ( 2 ) 


செச்சை 29 


மை 
வெட்சி 
தேய்வை 


வெள்ளாட்டுக்கடா 
சிந்துரம் 
சந்தனம் 
( சாந்தின் குழம்பு ) 

( 3 ) 


செடி 221 


ஒளி 
செறிவு 
தீது 


பிரகாசம் 
நெருக்கம் 
பாவம் 


( 3 ) 


செட்டி 64 


வாணிகன் 
செவ்வேள் 


வணிகன் 
முருகன் 


( 2 ) 


செந்து 129 


நரகம் 
ஓரி 


சீவன் 
அணு 


நரகு 
கிழநரி 
உயிர் 
அணு 


( 4 ) 


செப்பம் 132 


நடுநிலை 
தெருவு 
நெஞ்சு 


நடுவுநிலைமை 
வீதி 
மார்பு 


( 3 ) 


செப்பு 64 


உரை 
கரண்டகம் 


சொல் 
சுண்ணாம்பு பெய்யுஞ் 
செப்பு 

( 2 ) 


செம்புலம் 146 


பாலைசேருத்திணை பாலைநிலம் 
செருக்களம் போர்க்களம் 


( 2 ) 


செம்மல் 140 


பழம்பூ 
ஈசன் 
சினேந்திரன் 
சிறந்தோன் 


சாம்பல் 
எப்பொருட்டுமிறைவன் 
அருகதேவன் 
பெருமையிற் 

சிறந்தோன் 
புதல்வன் ( 5 ) 


மைந்தன் 


செம்மை 139 


செவ்வை 
சிவப்பு 


செப்பம் 
கிஞ்சுகம் 


( 2 ) 


215 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


செயல் 163 


தொழில் 
ஒழுக்கம் 


வினை 
ஆசாரம் 


( 2 ) 


செயிர் 159 


சினம் 
குற்றம் 


கோபம் 
ஏதம் 


( 2 ) 


செய் 118 


நிலம் 
ஏவல் 


வயல் 
செய்யெனேவல் 


( 2 ) 


செய்யல் 160 


ஒழுக்கம் 
காவல் 
சேறு 
செய்வினை 


செயல் 
காப்பு 
அளறு 
செய்தொழில் 


( 4 ) 


செருத்தி 217 


பஞ்சரம் 
வாட்கோரை 


செருந்தி மரம் 
செருந்தில் 


( 2 ) 


செல் 220 


ஏவல் 
மேகம் 
சிதலை 


அசனி 
செல்லெனேவல் 
கொண்டல் 
கறையான் 


( 
4 
) 


செவி 77 


காது 
கேள்வி 


கன்னம் 
சிரவணம் 


( 2 ) 


செவிலி 243 


கைத்தாய் 
முன்பிறந்தவள் 


வளர்த்தாய் 
அக்காள் 


( 2 ) 


செவ்வி 246 


ஏர் 
பொழுது 
( அறுவை 
பருவம் 


அழகு 
காலம் 
சித்திரைநாள் ) 


( 3 ) 


செழுமை 249 


வளமை 


வளம் 
கொழுப்பு 


நிணம் 


( 2 ) 


சென்னி 298 


கம் 
பாணன் 
சோழன் 


சிரசு 
இசைபாடுவோன் 
அபயன் 

( 3 ) 


0 216 


சூடாமணி நிகண்டு - 


சேகரம் 118 


தலை 


மா 


கம் 
மாமரம் 
அழகு 


ஏர் 


( 3 ) 


சேக்கை 14 


மிருகத்துஞ்சுமிடம் விலங்கின்படுக்கை 
முலை 

குணம் 
பாயல் 

மனிதர்படுக்கை ( 3 ) 


சேடன் 44 


ஓர் சாதி 
பாங்கன் 
செகந்தாங் 
குமனந்தன் 


சேடச்சாதி 
தோழன் 
ஆதிசேஷன் 


( 3 ) 


சேடி 159 


விஞ்சையர் 
பாங்கி 


வித்தியாதரருலகு 
தோழி 

( 2 ) 


2 ) 


சேடு 51 


பெருமை 
நன்மை 
திரட்சி 
அழகு 


மேன்மை 
சுகம் 
திரண்டவடிவு 
எழில் 


( 4 ) 


சேண் 78 


அகலம் 
நீளம் 
உயரம் 


விசாலம் 
நீட்சி 
உயர்ச்சி 


( 3 ) 


சேதகம் 112 


சேறு 


அங்கணம் 
சிவப்பு 


( 2 ) 


செம்மை 


சேமம் 149 


காவல் 
இன்பம் 


காப்பு 
சுகம் 


( 2 ) 


சேய் 162 


குகன் 
இளமை 
தூரம் 
செம்மை 
சேன் 
சிறுவன் 
செவ்வாய் 


முருகக்கடவுள் 
குழவு 
சேய்மை 
சிவப்பு 
நீளம் 
குழந்தை ( மகன் ) 
அங்காரகன் 


( 7 ) 


217 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


சேவகம் 234 


வீரம் 
யானை துயிலிடம் 
துயில் 


சௌரியம் 
யானையுறங்குமிடம் 
நித்திரை ( 3 ) 


சேவல் 237 


காவல் 
சேறு 
புள்ளான் 


காப்பு 
கும்பி 
மயிலொழிந்த 
பறவையான் 
( மயிறுமெழாறு 
மொழிந்ததலறவை ) 

( 3 ) 


சேறு 277 


கும்பி 
சாரம் 
தித்திப்பு 
விழவு 
கள் 


அங்கணம் 
இரதம் 
இனிமை 
திருவிழா 
மது 


( 5 ) 


சைவம் 246 


ஓர்புராணம் 


ஈசன் சமயம் 


அட்டாத சபுராணத் 
தொன்று 
சிவசமயம் 
( உட்சமயங்களாறனு 
ளொன்று ) ( 2 ) 


சொர்க்கம் 92 


சுவர்க்கம் 
கொங்கை 


தேவலோகம் 
முலை 


( 2 ) 


சொல் 220 


உரை 
கீர்த்தி 
நெல் 


சொல்லனேவல் 
புகழ் 
சாலி 


( 
3 
) 


சோதி 113 


மால் 
அருகன் 
பானு 
சுடர் 
விளக்கு 
ஈசன் 
ஓர்நாள் 


திருமால் 
அநகன் 
சூரியன் 
ஒளி 
தீபம் 
சிவன் 
அனிலநாள் 


( 7 ) 


0 218 


சூடாமணி நிகண்டு - 


| 


சோமன் 142 


ஓர்வள்ளல் 


இந்து 


சோமனெனும் வள்ளல் 
சந்திரன் 

( 2 ) 


சோனை 302 


ஓண நாள் 

திருவோண நாள் 
விடாமழைசொரிதல் விடாமற்பெய்யுதல் ( 2 ) 


ஞமலி 135 


நாய் 
மயில் 
கள் 


குக்கன் 
தோகை 
அம்மியம் 


( 3 ) 


ஞாங்கர் 22 


வேல் 
பக்கம் 
முன்பு 
மேல் 


கைவேல் ( வேலாயுதம் ) 
அருகு 
முன் 
மிசை 

( 4 ) 


ஞாட்பு 17 


அமர் 
பாரம் 
கூட்டம் 


போர் ( யுத்தம் ) 
கனம் 
இனம் 


( 3 ) 


ஞாளி 267 


சுணங்கன் 
கள் 


நாய் 
படு 


( 2 ) 


ஞானம் 306 


அறிவு 
கல்வி 
தத்துவ நூல் 


மேதை 
வித்தை 
ஞானநூல் 


( 3 ) 


ஞெகிழி 5 


சிலம்பு 
நெறுப்புகொள்ளி 


நூபுரம் 
நெருப்புறுவிறகு 
( கொள்ளி ) 


( 2 ) 


ஞரல் ( ஞெரேல் ) 195 ஒலி 

விரைவு 


சத்தம் 
சீக்கிரத்தின் குறிப்பு 

( 2 ) 


ஞெள்ளல் 263 


பள்ளம் 
மேன்மை 
வீதி 


அவல் 
ஏற்றம் 
தெரு 


( 3 ) 


ஞொள்கல் 


சோம்பு 
இளைத்தல் 
அச்சக்குறிப்பு 


சோம்பல் 
மெலிதல் 
அளுக்கல் 


( 3 ) 


219 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தகடு 10 


இலை 
ஐம்மை 


பத்திரம் 
அச்சவடிவு 
( தகட்டுவடிவு ) ( 2 ) 


தகை 16 


அழகு 
பண்பு 
தயை 
பெருமை 


சுந்தரம் 
குணம் 
அன்பு 


( 4 ) 


தகைமை 123 


ஏர் 
இயல்பு 
பீடு 


அழகு 
குணம் 


பெருமை 


( 3 ) 


தசும்பு 34 


குடம் 
கடாரம் ) மிடா 


கும்பம் 
கொப்பரை 


( 
( 

2 
) 


( 


தச்சன் 35 


சித்திரை 


துவட்டாநாள் 
( சித்திரை நட்சத்திரம் ) 
யாணன் 

( 2 ) 


தபதியன் 


தஞ்சம் 39 


எளிமை 
பற்றுக்கோடு 


எண்மை 
பற்றுக்கோல் 


( 2 ) 


தடம் 58 


மலை 


பெருமை 
( கோயல் 
சரி 
கரை 
அகலம் 
வாவி 


வெற்பு 
அண்ணல் 
வளைவு ) 
வழி 
குளக்கரை 
அகலுள் 
குளம் 


( 7 ) 


தடி 46 


வயல் 
உலக்கை 
வில்லு 
தண்டு 
மின் 
தசை 
உடும்பு 


ஆலவாலம் 
முசலம் 
தனுசு 
தண்டாயுதம் 
மின்னல் 
ஊன் 
கோதா 


( 7 ) 


தட்டல் 67 


தடை 
கிட்டல் 


தடுத்தல் 
கிட்டுதல் 


( 2 ) 


O 220 


சூடாமணி நிகண்டு 


தட்டு 64 


தேர்நடு 
குற்றம் 
தட்டு 
பரிசை 
முட்டு 


தேர்த்தட்டு 
காசு 
கோடிகம் 
கேடகம் 
விக்கினம் 


( 5 ) 


தட்டை 56 


வேய் 
தினைத்தாள் 
கிள்ளைதனைக் 
கடிகோல் 
முண்டம் 


மூங்கில் 
அருவி 
கிளிகடிகோல் 


கவந்தம் 
( மொட்டை ) 


( 4 ) 


தண்டம் 88 


யானை செல்லும் வழி யானை போகும் வழி 
தண்டாயுதம் 
குடைக்கால் 

குடைக்காம்பு ( 3 ) 


படை 


தண்டு 81 


குழாய் 
வீணை 


தடி 


துளையுடைப்பொருள் 
யாழ் 
எறுழ் 
சேனை 
மிதுனராசி 
ஓணான் 

( 6 ) 


படை 


மிதுனம் 
ஓந்தி 


தண்ணடை 89 


மருதஞ்சாரூர் 
நாடு 


மருதநிலத்தூர் 
தேயம் 


( 2 ) 


தண்ணம் 83 


உடுக்கை 


ஓர்கட்பறை 
மழு 


பரசு 


( 2 ) 


தண்மை 244 


குளிர்ச்சி 
தாழ்வு 


சீதம் 
சாய்வு 


( 2 ) 


தத்தை 105 


மூத்தாள் 


அக்காள் 
( முன்பிறந்தாள் ) 
கிள்ளை 


கிளி 


( 2 ) 


தந்து 230 


நூல் 
சாத்திரம் 


பஞ்சிநூல் 
கல்விநூல் 


( 2 ) 


221 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தபனன் 10 


இரவி 
தீ 


சூரியன் 
அக்கினி 


( 2 ) 


தபுதல் 107 


சாவு 
கேடு 


சாதல் 
கெடுதல் 


( 2 ) 


தமம் 147 


இருள் 
இராகு 


அந்தகாரம் 
இராகுக்கோள் - 
கரும்பாம்பு 


( 2 ) 


தமிழ் 138 


இனிமை 
நீர்மை 


தித்திப்பு 
குணம் 


( 2 ) 


தம்பம் 146 


கவசம் 
தூண் 


அபரம் 
தம்பம் 


( 2 ) 


தரணி 179 


பார் 


இரவி 
வெற்பு 


பூமி 
சூரியன் 


மலை 


( 3 ) 


தரளம் 194 


உருட்சி 
முத்து 


திரட்சி 
நித்திலம் 


( 2 ) 


தருமராசன் 192 


புத்தன் 
சண்டன் 
அருகன் 


பௌத்தன் 
இயமன் 
விதாதா 


( 
3 
) 


3 


தலம் 221 


இலை 
புவி 


பத்திரம் 
பூமி 


( 2 ) 


தலை 221 


இடம் 
தலை 
விண் 


தலம் 
சிரசு 
ஆகாயம் 


ஆதி 


முதல் 


( 4 ) 


தவ 230 


மிகுதி 
குன்றல் 


மிகை 
குறைதல் 


( 2 ) 


தவிசு 232 


தடுக்கு 
மெத்தை 
இலகடம் 


ஆசனம் 
தளிமம் 
யானைமேற்றவிசு ( 3 ) 


0 222 


: 


சூடாமணி நிகண்டு 


தவ்வை 242 


7 


முன்பிறந்தாள் 
தாய் 
மூதேவி 


தமக்கை 
செவிலித்தாய் 
கலதி 


( 3 ) 


தழல் 105 


கிளிகடிகோல் 


கிளியோட்டுங்கருவி 
நெருப்பு 

( 2 ) 


தளம் 268 


இலை 
படை 
சாந்து 
தாழி 
பூவிதழ் 
மேடை 


பத்திரி 
சேனை 
கலவைச்சேறு 
சாடி 
ஏடகம் 
உப்பரிகை 


( 6 ) 


தளி 32 


துளி 
கோயில் 


மழைத்துளி 
ஆலயம் 


( 2 ) 


தளிமம் 133 


அழகு 
மெத்தை 


வனப்பு 
அமளி 


( 
2 
) 


( 


தளை 268 


விலங்கு 
தொடர்ச்சி 
தாட்சிலம்பு 
ஆண்மயிர் 


கால்விலங்கு 
தொடர்பு 
காற்சிலம்பு 


குடுமி 


( 4 ) 


தனஞ்சயன் 301 


பார்த்தன் 


தழல் 


காற்று 


அருச்சுனன் 
நெருப்பு 
உயிர்போகினும் போது 
உடலை வீக்கித் 
தலைகிழித்தகலும் 
வாயு ( தசவாயுக் 
ளுளொன்று ) ( 3 ) 


தனம் 300 


முலை 
பொன் 
ஆண்கன்று 
சந்தம் 
முத்தனம் 


கொங்கை 
கநகம் 
வச்சம் 
சந்தனம் 
பசுமுதலிய 
முப்பொருள் 


( 5 ) 


223 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தனி 292 


தமி 
ஒப்பின்மை 


தனிமை 
உவமையின்மை ( 2 ) 


தனு 292 


உடல் 
வில் 
அற்பம் 


உயிர்நிலை ( உடம்பு ) 
சிலை 
சிறுமை 

( 3 ) 


தன்மை 307 


ஏர் 
இயல்பு 
தன்மையினிடம் 


அழகு 
குணம் 
தன்மையிடம் 


( 3 ) 


தன்னம் 165 


ஆன்கன்று 
அற்பம் 


கோதனம் 
இறை 


( 2 ) 


தா 241 


பகை 


வருத்தம் 
தாண்டுதல் 
வலி 
கேடு 


இகல் 
துன்பம் 
கடத்தல் 
வலிமை 
இழுக்கு 


( 5 ) 


தாசி 32 


பரணி 


தருமநாள் 
( பரணி நட்சத்திரம் ) 
பொதுமகள் 
( அடியாள் ) ( 2 ) 


சூளை 


தாணு 86 


மலை 


சயிலம் 
குத்தி 
சங்கரன் 
நிலை 
தூண் 


கட்டை 
சிவன் 
நிலைபெறுதல் 
கம்பம் 


( 5 ) 


தாண்டவம் 148 


கூத்து 
தாவல் 


நடனம் 
தாண்டுதல் 


( 2 ) 


தாதி 123 


பரணி நாள் 
( கைத்தாய் 
அடிமை 


பரணி நட்சத்திரம் 
செவிலித்தாய் ) 
அடியாள் 


) 


( 2 ) 


தாது 

114 


பொன்முதலாமேழு எழுவகைலோகம் 
சடமுறுதாதோரேழு எழுவகைத்தாது 


0 224 


சூடாமணி நிகண்டு 


பூதமோரைந்து 
காவிக்கல் 


ஐவகைப் பூதம் 
கரிகம் 


( 4 ) 


தாபரம் 133 


மலைபோல் நிற்றல் அசையாநிலை 
( மலை 

பர்வதம் ) 
சடம் 

உடல் 
தருவு 

மரப்பொது 


( 3 ) 


தாமம் 142 


இல் 
ஒழுங்கு 
கொன்றை 
( தலம் 
ஒளி 
நகரம் 
தாம்பு 
닝 
மணிக்கோவை 


வீடு 
சிரமம் 
கொன்றைமரம் 
இடம் ) 
பிரகாசம் 
பட்டணம் 
அணைகயிறு 
மலர் 
மணிவடம் 
பூமாலை 
போர்க்களம் 


மாலை 


பொருகளம் 
கரி 


யானை 


( 12 ) 


தாம்பு 138 


கயிறு 
தாமணி 


கடம் 
கண்ணி 


( 2 ) 


தாரம் 169 


வல்லிசை 

உச்சவிசை 
நா 

தாலம் 
வெள்ளி 

சுவேதம் 
தலைவி 

மனைவி 
ஓரிசை ( யாழிசை வீணைநரம்பிலொன்று 

ஏழிசையுளொன்று ) 
( இரதம் 

பாதரசம் ) 
கண் அக்கம் 

( 6 ) 


தாருகாரி 203 


காளி 
சண்முகன் 


துர்க்கை 
முருகக் கடவுள் 


( 2 ) 


தாரை 182 


கண் 
மழை 
நேரோடல் 
தாரகை 


நயனம் 
மாரி 
நேரோட்டம் 
விண்மீன் ( நட்சத்திரம் ) 


225 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தாரி 


வழி 
கூர்மை 


எஃகு 


( 6 ) 


தார் 177 


கொடிப்படை 
பூ 
திண்டு 


படைமுன்னணி 
மலர் 


படை 


தாமம் 


கிண்கிணியின் 
கோவை 


பூமாலை 
கிண்கிணிமாலை 


( 5 ) 


தாலம் 208 


உண்கலம் 


கலம் 


நா 
தராதலம் 


தாலு 
பூமி 
பனைமரம் 


பனை 


( 4 ) 


தாழை 251 


கேதகை 
தெங்கு 


தாழைமரம் 
தென்னைமரம் 


( 2 ) 


தாள் 92 


கதவுறூதாள் 
( ஆதி 
முயற்சி 
பாதம் 


தாழ்ப்பாள் 
முதல் ) 
ஊக்கம் 
அடி 


( 3 ) 


தாறு 277 


விற்குதை 
எல்லை 
மரக்குலை 


அம்புக்குதை 
அளவு 
வாழை முதலியவற்றின் 
குலை 
தாறுகோல் ( 4 ) 


முட்கோல் 


தானம் 294 


மதம் 
நீராட்டு 
கொடை 
சுவர்க்கம் 


யானைமதம் 
நீராடல் 
தியாகம் ( கொடுத்தல் ) 
தேவலோகம் 

( 4 ) 


தானை 303 


சேனை 


ஆடை 
படைக்கலம் 


பரிவாரம் 
தூசு 
ஆயுதப்பொது 


( 3 ) 


திகிரி 5 


மூங்கில் 
வட்டம் 


வேய் 
வட்டவடிவு 


0 226 


சூடாமணி நிகண்டு - 


தேர் 
உருள் 
ஆழி 
வெற்பு 


இரதம் 
தேருருளை 
சக்கராயுதம் 


மலை 


( 6 ) 


திகை 29 


திசை 
சுணங்கு 


திக்கு 
தேமல் 


( 2 ) 


L 


திங்கள் 20 


அம்புலி 
மாதம் 


சந்திரன் 
மதி 


( 2 ) 


திட்டை 56 


உரல் 
மேடு 
திண்ணை 


கல்லுரல் 
திட்டை 


குறடு 


( 3 ) 


திணை 77 


நிலம் 
குலம் 
ஒழுக்கம் 


பூமி 
சாதி 
ஆசாரம் 


( 3 ) 


திதி 95 


பக்கம் 
நிலைபேறு 


சந்திரன் 
நிலைபெறுதல் 


( 2 ) 


திரிதல் 139 


உலாவல் 
கேடு 


சஞ்சரித்தல் 
கெடுதல் 


( 2 ) 


திரு 199 


கமலை 


செல்வம் 
சிறப்பு 


இலக்குமி ( திருமகள் ) 
பாக்கியம் 
மேம்பாடு ( 3 ) 


திலகம் 221 


மஞ்சாடி 
பொருட்டு 


மஞ்சாடிமரம் 
திலதம் 


( 2 ) 


திலம் 221 


மஞ்சாடி 


மஞ்சாடிமரம் 
நூவு 


எள் 


( 2 ) 


திளைத்தல் 265 


அனுபவித்தல் 
செறிதல் 
நிறைதல் 


நுகர்தல் 
நெருங்கல் 
ததும்பல் 


( 3 ) 


227 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தீ 143 


தீ 
சரகு 
தீங்கு 


நெருப்பு 
நரகம் 
தீமை 


( 3 ) 


தீர்த்தம் 106 


விழா 
நீர் 


திருவிழா 
பாணி 


( 2 ) 


தீர்த்தன் 106 


பண்ணவன் 


அருகன் 
ஆசான் 


குரு 


( 2 ) 


தீவினை 246 


கொடுமை 
பாவம் 


கடிமை 
பாதகம் 


( 2 ) 


துகள் 184 


குற்றம் 
தூள் 


தப்பு 
புழுதி 


( 


( 2 ) 


துஞ்சல் 38 


நிலைபெறு 
துயில் 
சோம்பு 
சாவு 


நிலைபெறுதல் 
உறங்கல் ( நித்திரை ) 
சோம்பல் 
சாதல் 

( 4 ) 


துடி 47 


ஏலம் 
பறை 
காலம் 


ஆஞ்சி 
குறிஞ்சிநிலப்பறை 
காலநுட்பம் ( 3 ) 


துணங்கறல் 84 


இருள் 
விழா 


இருட்டு 
உச்சவம் ( உற்சவம் ) 

( 2 ) 


துணங்கை 84 


விழா 
( பேய் 
கூத்து 
ஆதிரைநாள் 


திருவிழா 
பிசாசு ) 
நடனம் 
திருவாதிரை 
நட்சத்திரம் 


( 
4 
) 


துணி 75 


சோதிநாள் 
துண்டம் 


அணியநாள் 
துண்டு 


( 2 ) 


துணை 57 


அளவு 
ஒப்பு 


பிரமாணம் 
சமானம் 


( 2 ) 


0 228 


சூடாமணி நிகண்டு 


துண்டம் 79 


சாரைப்பாம்பு 
துணி 
வதனம் 
மூக்கு 


இராசிவம் 
கண்டம் 
முகம் 
நாசி 


( 4 ) 


துத்தம் 104 


ஓரிசை ( யாழிசை ) யாழினோர்நரம்பு 
நாய் 

சுணங்கன் 
பால் 
வயிறு 

குக்கி 
கண்மருந்து கண்ணௌழ்தம் ( 5 ) 


பயசு 


துத்தி 108 


தேமல் 


சுணங்கு 
பாம்பின் சுடர்ப் 
பொறி 
புதல் 


பாம்பின்படப்பொறி 
ஓர்செடி 

( 3 ) 


துப்பு 132 


அரக்கு 
ஊற்றன் 
தூய்மை 
துகிர் 


தமரம் 
அறிவு 
சுத்தம் 
பவளம் 
விரோதம் 
அனுபோகம் 


பகை 


அனுபவம் 


( 6 ) 


தும்பி 144 


யானை 


களிறு 
வண்டு 


அலி 


( 2 ) 


தும்பு 137 


நார் 


சிம்பு 
தோடு 


ஓர்கயிறு ( பனை 
முதலிய வற்றினேடு ) 

( 2 ) 


துருக்கம் 188 


அரண் 
கத்தூரி 
குங்குமமரம் 


மலைமேற்கோட்டை 
கத்தூரிமிருகம் 
மரவம் 

( 3 ) 


துருத்தி 176 


ஆற்றிடைக்குறை இலங்கை 
தோல் 

சருமம் 
துட்டை 

வசவி 


( 3 ) 


229 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


துரோணம் 170 


சிம்புள் 
காக்கை 
தும்பை 
வில் 
பதக்கு 


எண்காற்பட்சி 
காகம் 
தும்பைச்செடி 
தனுசு 
இரண்டு மரக்காலளவு 

( 5 ) 


துவக்கு 236 


தோல் 
பிணக்கு 


சருமம் 
கோபம் 


( 2 ) 


துவை 193 


பிண்ணாக்கு 
இறைச்சி 
ஓசை 


மலாவகம் 
தசை 


ஒலி 


( 3 ) 


துளி 75 


மழைத்துளி 
பெண்ணாமை 


திவலை 
இடுலி 


( 2 ) 


துளும்பல் 190 


திமிறல் 
துள்ளல் 


துவர்தல் 
துள்ளுதல் 


( 2 ) 


துனி 304 


புலவநீட்டம் 
துன்பம் 
நோய் 
ஆறு 
கோபம் 


ஊடலின்மிகுதி 
துயரம் 
வியாதி 
நதி 
சினம் 


( 5 ) 


துன்னல் 144 


செறிதல் 
சேர்தல் 


நெருங்கல் 
அணுகல் ( கிட்டல் ) 

( 2 ) 


தூ 47 


தூய்து 
ஊன் 
பற்றுக்கோடு 


சுத்தம் 
தசை 
பற்றுக்கொம்பு 


( 3 ) 


தூக்கு 9 


பாட்டு 
கூத்து 
துலாம் 
ஆராய்தல் 


செய்யுள் 
நடனம் 
துலாராசி ( நூறுபலம் ) 
ஆராய்ச்சி 

( 4 ) 


தூங்கல் 22 


நிருத்தம் 


கூத்து 
களிறு 


யானை 


0 230 


சூடாமணி நிகண்டு - 


துயில் 
சோம்பு 
தராசு 
( சாதல் 
தாழ்தல் 


உறங்கல் 
சோம்பல் 
துலாக்கோல் 
மரித்தல் ) 
தாழ்வு 


( 6 ) 


தூசு 31 


ஆடை 
யானைப்புரசை 


சீலை 
யானைக்கழுற்றிடு 
கயிறு 
சித்திரைநாள் ) 
முன்னணிப்படை ( 3 ) 


( துவட்டாநாள் 
தூசிப்படை 


தூம்பு 105 


வேய் 
துளை 
மரக்கால் 


மூங்கில் 
உட்டுளை 


குறுணி 


( 3 ) 


தூரியம் 180 


இடபம் 
ஆடை 
துந்துமி 
எழுதுங்கோல் 


எருது 
நல்ல ஆடை 
முரசம் 
எழுதுகோல் 


( 4 ) 


தெக்கணம் 149 


வலம் 
தெற்கு 


வலப்பக்கம் 
தென்றிசை 


( 2 ) 


தெய்வம் 163 


கடவுள் 
ஊழ் 


தே 
விதி 


( 2 ) 


தெவிட்டல் 236 


அடைத்தல் 
கான்றல் 
நிறைதல் 


மறித்தல் 
உமிழ்தல் 
ஆர்தல் 
ஆரவாரம் 
( ஒலித்தல் ) 


S 


( 
4 
) 


தெவ் 246 


அமர் 


போர் 
விரோதம் 


( 2 ) 


பகை 


தென் 298 


இசை 
வனப்பு 
தாழை 


இராகம் 
அழகு 
தென்னைமரம் 


231 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தெற்கு 
கற்பு 


அவாசி 
கற்புடைமை 


( 5 ) 


தேசிகம் 28 


அழகு 
காந்தி 
திசைச்சொல் 
ஓர்கூத்து 
பொன் 


சுந்தரம் 
ஒளி 
பிறநாட்டுச்சொல் 
தேசிகமெனுங்கூத்து 
கனகம் 

( 5 ) 


தேசிகன் 25 


செட்டி 


வணிகன் 
தேசாந்திரி 
( தேசாந்தரி ) 
குரு 


தேசாந்தி திவோன் 
ஆசாரியன் 


( 3 ) 


தேம் 141 / 


இடம் 
தித்திப்பு 
தேன் 
நாற்றம் 
திசை 
தேசம் 


உழி 
இனிப்பு 
மது 
வாசனை 
திக்கு 
நாடு 


( 6 ) 


தேயம் 112 


உடம்பு 
நாடு 


சரீரம் 
தேசம் 


( 2 ) 


தேள் 270 


அனுடநாள் 
விருச்சிகம் 
தெறுக்கால் 


அனுடநட்சத்திரம் 
விருச்சிகராசி 
தேள் 

( 3 ) 


தேன் 249 


நரவு 
வண்டு 


கள் 
அளி 


( 2 ) 


தை 67 


ஒருமாதம் 
பூசம் 


தைமாதம் 
பூசநட்சத்திரம் 


( 2 ) 


தைத்தல் 117 


துன்னம் 


துணி முதலியது 
தைத்தல் 
கட்டுதல் 


கட்டல் 


( 2 ) 


தையல் 179 


பெண் 
அழகு 


மாது 
வனப்பு 


( 2 ) 


0 232 


சூடாமணி நிகண்டு - 


தொங்கல் 20 


பீலிக்குஞ்சம் 
தூக்கு 


மயிலிறகின்குச்சு 
தூக்கங்கள் 
( ஆபரணத்தொங்கல் ) 
பூமாலை 

( 3 ) 


தொடுத்த மாலை 


தொடி 46 


வளை 


கைவளை 


ஒருபலம் 


வீசையினாற்பதி 

னொன்று 
கடகம் 


கங்கணம் 


( 3 ) 


தொடு 70 


மருதப்பூமி 
தோட்டம் 
கைதவம் 


மருதநிலம் 
கொல்லை 
வஞ்சம் 


( 3 ) 


தொடுத்தல் 220 


வளைத்தல் 
( பற்றல் 
கட்டல் 


குனித்தல் 
கழுமல் ) 


( 2 ) 


தொட்டல் 67 


உண்டல் 
தொண்டல் 
கைதீண்டல் 


அருந்தல் 
நோண்டல் 
கையாற்றொடுதல் ( 3 ) 


தொண்டு 81 


பழமை 
ஒன்பான் 
தொழும்பு 
வழிபாடு 


பண்டு 
ஒன்பது 
அடிமை 
வழிபடுதல் 


( 
4 
) 


தொண்டை 82 


ஆதொண்டை ஆதொண்டைச்செடி 
கொவ்வை 

கோவைச்கொடி 
யானைத்துதிக்கை தொண்டலம் ( 3 ) 


தொத்து 105 


பூங்கொத்து 
தொண்டு 


துணர் 
அடிமை 


( 2 ) 


தொய்யல் 155 


உழவு 
சேறு 


உழுதல் 
அள்ளல் 
துன்பம் 
களிப்பு 


துயரம் 


மகிழ்ச்சி 


( 4 ) 


233 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


தொழு 249 


உழலை 
இரேவதிநாள் 


தொழுமரம் 
இரவி நாள் 
( இரேவதி நட்சத்திரம் ) 

( 2 ) 


தொழுதி 256 


புள்ளொலி 


கூட்டம் 


பறவைக் 
கூட்டத்தின் ஒலி 
( பறவையினொலி ) 
சங்கம் 
( பறவைக்கூட்டம் ) 

( 2 ) 


தொறு 256 


நிரை 
அடிமை 
கூட்டம் 


பசுக்கூட்டம் 
தொண்டு 
சபை 


( 3 ) 


தோகை 18 


மயில்வால் 
மஞ்ஞை 
விலங்கின்வால் 


கலாபம் ( மயிற்பீலி ) 
மயில் 
மிருகத்தின்வால் ( 3 ) 


தோடு 71 


பூவிதழ் 
பெண்ணைமடல் 
போல்வ 
தொகுதி 


பூவினிதழ் 
பனையேடு 
போல்வன 
கூட்டம் 


( 
4 
) 


தோட்டி 57 


அங்குசம் 
கபாடம் 


யானைத்தோட்டி 
கதவு 


( 2 ) 


தோணி 76 


கடைநாள் 
வங்கம் 


கணை 


இரேவதிநாள் 
மரக்கலம் 
அம்பு 
மிதவை 
கும்பி 


தெப்பம் 
சேறு 


( 5 ) 


தோரை 182 


நெல்விகற்பம் 
மூங்கிலரிசி 
கைவரை 


ஓர்வகை நெல் 
தோரை 
விரலிறை 


( 3 ) 


தோல் 211 


பானை 


இபம் 
வனப்பு 


எண்வகை 
வனப்பினொன்று 


O 234 


சூடாமணி நிகண்டு . 


வார்த்தை 
துருத்தி 
தோற்பலகை 


சொல் 
ஊதுந்துருத்தி 
தோலாற் செய்த 
கேடகம் 


( 5 ) 


தோள் 270 


புயம் 


மொய்ம்பு 
கரம் 


கை 


( 2 ) 


தோற்றல் 279 


வலி 
பிறப்பு 
தோன்றுதல் 
புகழ் 


வலிமை 
பிறத்தல் 
உண்டாதல் 
புகழ்ச்சி 


( 4 ) 


தோன்றல் 84 


சான் 
நாதன் 


மகன் 
அரசன் 
( எப்பொருட்கு 
மிறைவன் ) 


( 2 ) 


நகம் 3 


மலை 
உகிர் 
மரம் 


பர்வதம் 
நகம் 
தரு 


( 3 ) 


நகர் 67 


மனை 


வீடு 
மருதநிலத்தூர் 


ஊர் 


( 2 ) 


நகை 3 


மகிழ்வு 
ஒளி 
சிரிப்பு 


களிப்பு ( மகிழ்ச்சி ) 
பிரகாசம் 
நகைப்பு 

( 3 ) 


நக்கல் 17 


நகை 
உண்டல் 


சிரிப்பு 
புசித்தல் 


( 2 ) 


நக்கன் 12 


அருகன் 
சம்பு 
நிருவாணி 


சினன் 
சிவன் 
திகம்பரன் 


( 3 ) 


நடலை 43 


வஞ்சனை 
பொய் 


கபடம் 
அபத்தம் 
நடுக்கம் 
( அசைவு ) 


நுடக்கம் 


( 3 ) 


235 O 
0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


நடை 65 


வழி 
ஒழுக்கம் 
செல்வம் 


மார்க்கம் 
ஆசாரம் 
சம்பத்து 


( 3 ) 


நட்டம் 67 


நடனம் 


கூத்து 
கெடுதி 


கேடு 


( 2 ) 


நத்தம் 104 


இருள் 
ஊர் 
நந்து 
இரவு 


இருட்டு 
கிராமம் 
சங்கு 
இராத்திரி 


( 
4 
) 


நத்தல் 49 


கேடு 


கெடுதல் 
செல்வம் 


ஆக்கம் 


( 2 ) 


நந்தி 125 


சிவன் 
ஏறு 
நந்தியீச்சுரன் 


ஈசன் 
இடபம் 
நந்திகேஸ்வரன் 


( 3 ) 


நந்து 130 


நத்தை 
சங்கு 


நாகு 
சளை 


( 2 ) 


நயந்தோன் 158 


நண்பன் 
கொண்கன் 


தோழன் 
குணவன் 


( 2 ) 


நயம் 163 


மகிழ்ச்சி 
இன்பம் 
நன்மை 
பயன் 


களிப்பு 
சுகம் 
நலம் 
பிரயோசனம் 


( 4 ) 


நரந்தம் 168 


நாரத்தை 
கத்தூரி 


நாரங்கம் 
மான்மதம் 


( 2 ) 


நரை 190 


வெள்ளையிவுளி 
வெண்மை 
நந்தி 
சவரி 
நாரை 


வெள்ளைக்குதிரை 
வெளுப்பு 
இடபம் 
தாமரம் 
நாரைப்பட்சி 

( 5 ) 


நவம் 158 


விருச்சிகம் 
நன்மை 


விருச்சிகராசி 
நன்கு 


( 2 ) 


O 236 


சூடாமணி நிகண்டு - 


நவம் 229 


புதுமை 
கேண்மை 
ஒன்பது 
கார்காலம் 


புதிது 
நட்பு 
ஒன்பான் 
மழைகாலம் 


( 4 ) 


நவியம் 232 


மழு 
கோடாலி 


மழுப்படை 
குடாரம் 


( 2 ) 


நவிரம் 232 


மஞ்ஞை 
புன்மை 


மயில் 
ஈனம் 
வெற்பு 
உச்சந்தலை 


மலை 


உச்சி 


( 4 ) 


நவிரி 238 


உழை 
( ஆண்மயிர் 
பண் 
மருதயாழ் 
வாள் 


ஆண்மயில் 
குடுமி ) 
மருதப்பண் 
மருதயாழ்த்திறம் 
கட்கம் 


( 3 ) 


நவிலம் 232 


சொல்லுதல் 
பண்ணல் 


சொல்லல் 
செய்தல் 


( 2 ) 


நவ்லி 242 


தோணி 
மான் 


மரக்கலம் 
உழை 


( 2 ) 


நளிர் 259 


குளிர் 
பெருமை 
ஞெண்டு 
செறிவு 


குளிர்ச்சி 
மேன்மை 
நண்டு 
நெருக்கம் 


( 4 ) 


நனவு 287 


அகலம் 
தேற்றம் 


விசாலம் 
தெளிவு 


( 2 ) 


நனை 135 


கள் 
மலர்மொட்டு 


மது 
பூவரும்பு 


( 2 ) 


நன்று 242 


பெருமை 
நன்மை 


மேன்மை 
நலம் 


( 2 ) 


நாகம் 4 


விண் 
குரங்கு 


ஆகாயம் 
வானரம் 


237 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


புன்னை 
நற்தூசு 


மலை 


புன்னைமரம் 
நற்சிலை ( நல்லாடை ) 
வெற்பு 
அரவம் 

( 7 ) 


பாம்பு 


யானை 


கா 


நாகு 57 


சங்கு 
இளமை 
நத்தை 


பணிலம் 
நவ்வி 
நந்து 


( 3 ) 


நாஞ்சில் 238 


எந்திரம் 
கலப்பை 


மதிலுறுப்பு 


படை 


( 2 ) 


-- 


நாடி 49 


நாசிகை 
நரம்பு 


மூக்கு 
நாடி 


( 2 ) 


நாட்டம் 57 


கண் 
ஓர் பண் 
வாள் 


நேத்திரம் 
இசை 
கட்கம் 


( 3 ) 


நாண் 76 


இலச்சை 
கயிறு 


வெட்கம் 
நார் 


( 2 ) 


நாப்பன் 134 


தேர்த்தட்டு 
நடு 
யாழுறுப்பு 


தேர்நடு 
மத்தி 
வீணையினுறுப்பு ( 3 ) 


நாரி 173 


பன்னாடை 
பெண் 


நெய்யரி 
தையல் 
வாசனை 
நாணி 


நறவு 
வின்னாணி 


( 
4 
) 


நார் 65 


கயிறு 


அன்பு 


நாண் 
ஆசை 


) 


( 2 ) 


நாவிதன் 240 


மஞ்சிகன் 


கார்த்திகை 


அம்பட்டன் 
( மயிர்களைவோன் ) 
அறுமீன் ( கார்த்திகை 
நட்சத்திரம் ) 


0 238 


சூடாமணி நிகண்டு . 


பூரநாள் 


பகவதிநாள் ( பூத 
நட்சத்திரம் ) 


( 3 ) 


நாழி 248 


அளக்குநாழி படி 
நாழிகை 

கடிகை 
பூரட்டாதி 

முற்கொழுங்கோல் 
( பூரட்டாதி நட்சத்திரம் ) 

( 3 ) 


- 


நாறுதல் 130 


மணம் 
உண்டாதல் 


மணத்தல் 
உற்பவம் 


( 2 ) 


நாற்றம் 287 


நாறுதல் 
தோன்றல் 


வாசனை ( மணத்தல் ) 
முளைத்தல் ( 2 ) 


நானம் 294 


பூசும்பூச்சு 
நானம் 
குளிக்கும் நீர் 


கலவைச் சாந்து 
கஸ்த்தூரி 
நீராடற்குரிய நீர் 


( 3 ) 


நான்முகன் 267 


அருகன் 
வேதா 


சினன் 
பிரமன் 


( 2 ) 


நிசி 27 


இரா 
மஞ்சள் 
பொன் 


இரவு 
அரிசனம் 
கனகம் 


( 3 ) 


நிதம்பம் 98 


அல்கல் 
மலைப்பக்கம் 


அரைக்கீழிடம் 
சாரல் 


( 2 ) 


நிதி 195 


இருநிதி 
பொன் 


சங்கநிதி பத்மநிதி 
சொன்னம் ( 2 ) 


நியமம் 152 


நியதி 
வீதி 
நிச்சயம் 
தகரம் 
கோயில் 


செய்கடன் 
நெடுந்தெரு 
உண்மை 
மருதநிலத்தூர் 


ஆலயம் 


( 5 ) 


நிரப்பு 188 


மிடி 
நிறை 


தரித்திரம் 
நிறைவு 


( 2 ) 


239 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


நிருமத்தல் 191 


( விதித்தல் 
ஆக்கல் 
படைப்பு 
ஆராய்தல் 


நிருமாணஞ் செய்தல் 
படைத்தல் ) 
சிருட்டித்தல் 
ஆய்வு செய்தல் ( 2 ) 


நிழல் 39 


செல்வம் 
குளிர்ச்சி 


பெருக்கு 
நளி 
சாயல் 


சாயை 


( 3 ) 


நிறம் 151 


மருமம் 
காந்தி 


மார்பு 
பிரகாசம் 


( 2 ) 


நிறை 188 


அழியாமை 
நீர்ச்சால் 


அழிவின்மை 
இடங்கர் 


( 2 ) 


நீபம் 133 


உத்திரட்டாதி 
நிமித்தம் 
நீர்க்கடம்பு 


அறிவனாள் 
காரணம் 
கடப்பமரம் 


( 3 ) 


நீர் 27 


புனல் 
குணம் 
பூராடம் 


சலம் 
பண்பு 
நீர்நாள் ( பூராட 
நட்சத்திரம் ) 


( 3 ) 


நீலி 110 


கருமை 
துர்க்கை 


கறுப்பு 
காளி 


( 2 ) 


நீவி 234 


துடைத்தல் 
ஆடை 
கொய்சகம் 


துவட்டல் 
சீலை 
நீவி 


( 3 ) 


நுணங்கு 287 


நுட்பம் 


நுண்மை 
தேமல் 


சுணங்கு 


( 2 ) 


நுணவை 93 


எண்ணோலை 
பிண்டி 


இலக்கனோலை 
அரிசி முதலியவற்றின் 

( 2 ) 


மர 


நுதல் 14 


பிருகுடி 


புருவம் 
நெற்றி 


இலடம் 


( 2 ) 


0 240 


சூடாமணி நிகண்டு 


நுவணை 230 


நூல் 
நுண்மை 
பிண்டி 


கல்விநூல் 
நுட்பம் 
தினைமா 


( 3 ) 


நுனி 93 


நுனி 
நுண்மை 


முனை 
நுட்பம் 


( 2 ) 


நூலோர் 227 


மந்திரிகள் 
பார்ப்பார் 
கவிப்புலவர் 


அமைச்சர் 
பிராமணர் 
அறிஞர் 


( 
3 
) 


நூல் 230 


கல்விநூல் 


சாத்திரம் 
தந்து 


பஞ்சிநூல் 


( 2 ) 


நூழில் 255 


கோறல் 

கொலை 
யானை 

கரி 
கொடி 

படர்கொடி 
கொடிக் கொத்தான் இலதை 


( 4 ) 


நூனம் 59 


இழிவு 
குன்றல் 


ஈனம் 
குறைதல் 


( 2 ) 


நெஞ்சு 39 


மனம் 
மார்பு 


மனது 
உரம் 


( 2 ) 


நெய்தல் 160 


கடற்சார்பூமி 
நெய்தற்பூ 
சாபறை 


நெய்தனிலம் 
ஆம்பற்பூ 
நெய்தற்பறை 


( 3 ) 


நெறி 291 


வழி 


மார்க்கம் 
நியாயம் 


( 2 ) 


நெற்றி 289 


நுதல் 


அலிகம் 
படையின் அங்கம் ( 2 ) 


படையுறுப்பு 


நேத்திரம் 110 


கண் 
பட்டாடை 


நயனம் 
கௌசிகம் 


( 2 ) 


நேமி 141 


சக்கரம் 
பார் 


சக்கராயுதம் 
பூமி 


241 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வட்டவடிவு 


வட்டம் 
நேமிப்புள் 
கடல் 


சக்கரவாகப்புள் 
சமுத்திரம் 


( 5 ) 


நேயம் 151 


கிருதம் 


நெய் 
எண்ணெய் 
அன்பு 


தைலம் 
ஆசை 


( 3 ) 


நேர் 178 


சமம் 
செவ்வை 
பாதி 
நெடில் 
உடன்காடு 
நுட்பம் 


ஒப்பு 
செம்மை 
அரை 
நீளம் 
இசைவு 
நுண்மை 


( 6 ) 


நொச்சி 35 


சிந்துவாரம் 
மதில் 
சிற்றூர் 


நொச்சிச்செடி 
அரண் 
சிறியவூர் 


( 3 ) 


நொடி 59 


பிதிர் 


கைந்நொடி 
( விடுகதை ) 
சொல் 


கிளவி 


( 2 ) 


நொறில் 291 


சீக்கிரம் 


விரைவு 
நுடக்கம் 


அடக்கம் 


( 2 ) 


நோக்கு 14 


அழகு 
பார்வை 


வனப்பு 
கண் 


( 2 ) 


நோற்றல் 287 


பொறை 
தவம் 


பொறுத்தல் 
தவசு 


( 2 ) 


பகடு 10 


இபம் 
பெருமை 
ஏறு 
பஃறி 
ஆண்மேதி 


ஆண்யானை ( யானை ) 
தகைமை 
எருது ( பேரெருது ) 
ஓடம் 
எருமைக்கடா ( 5 ) 


பகர்தல் 48 


விற்றல் 
பேசல் 


விலைசெய்தல் 
சொல்லல் 


( 
) 


( 2 ) 


0 242 


சூடாமணி நிகண்டு 


பகல் 1 


நாள் 
ஒருமுகுர்த்தம் 
பகலவன் 
நடு 
தேசு 


நடுநாள் 
ஒருமுகுர்த்தகாலம் 
சூரியன் 
இடை 
பிரகாசம் 

( 5 ) 


பகவன் 1 


ஈசன் 
மாயோன் 
பங்கயன் 
சினன் 
புத்தன் 


சிவன் 
விட்டுணு ( திருமால் ) 
பிரமன் 


அருகன் 


போதி வேந்தன் 


( 5 ) 


பகழி 41 


அம்பு 
இதன்குதை 


பாணம் 
அம்பின்பிடி 


( 2 ) 


பக்கம் 12 


புட்சிறகு 
நட்பு 
திதி 


பறவையினிறகு 
சிநேகம் 
சந்திரநாள் ( பிரதமை 
முதலிய திதி ) 
சமீபம் 

( 4 ) 


அருகு 


பங்கம் 23 


சேறு 
தூசு 
பழுது 
பின்னம் 


அள்ளல் 
வஸ்திரம் 
குற்றம் 
வேறுபாடு 


( 
4 
) 


பங்கி 23 


உளை 


பிறமயிர் 
ஆண்மயிர் 


குடுமி 


( 2 ) 


பங்கு 21 


முடம் 
பாதி 
சனி 


முடவன் 
அரை 
கரியவன் 


( 3 ) 


பசு 33 


ஏறு 


சீவன் 


இடபம் 
உயிர் 
கபிலை ( பசு ) 


ஆ 


( 3 ) 


பச்சை 29 


மரகதம் 
தோல் 
பரிமளப்புதல் 


வரி 
வடகம் 
ஒருவாசனைப்புதல் 


243 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


மால் 
புந்தி 


திருமால் 
புதன் 


( 5 ) 


பஞ்சம் 41 


சிறுமை 
ஐந்து 


சிறுவிலைக்காலம் 
ஓரெண் 

( 2 ) 


பஞ்சரம் 38 


செருந்தி 
கூடு 


செருந்தி மரம் 
பஞ்சரம் 


( 2 ) 


படங்கு 45 


மேற்கட்டி 
பெருங்கொடி 


விதானம் 
பெரிய துவசம் 


( 2 ) 


படப்பை 300 


ஊர்ப்புறம் 
தோட்டம் 


நாட்டிற்புறம் 
கொல்லை 


( 2 ) 


படம் 60 


கரிமுகபடாம் 


நுகில் 


யானைமுகபடாம் 
ஆடை ( சீலை ) 
பாம்பின் படம் 


பாம்பின்பணம் 


( 3 ) 


படர் 43 


நடை 
நினைப்பு 
நோவு 
வீரர் 


வழி 
எண்ணம் 
துன்பம் 
படைவீரர் 


( 
4 
) 


படலிகை 70 


பீரம் 


வட்ட வடிவு 


பீர்க்கு 
வட்டம் 
கைம்மணி 
பூந்தட்டு 


பரந்த வட்டம் 
கோடிகம் 


( 
4 
) 


படவை 69 


படர்தல் 


மாலை 


பதலை 
வாசிக்கோவை 


பரந்தவடிவு 
பூமாலை 
வாயகன்றபறை 
குதிரைக்கிண்கிணி 
மாலை 

( 4 ) 


படி 66 


அங்கவடி 
சோபானம் 


பகை 


குதிரையங்கவடி 
ஏறும்படி 
விரோதம் 
பண்பு 
ஒப்பு 


குணம் 


உவமை 


O 244 


சூடாமணி நிகண்டு - 


( நாழி 
பார் 


அளக்கு நாழி ) 
பூமி 


( 6 ) 


படிவம் 47 


வடிவம் 
நோன்பு 


உருவம் 
விரதம் 


( 2 ) 


படிறு 48 


பொய் 


கற்று 
திருட்டு 


களவு 


( 2 ) 


படு 50 


மரக்குலை 
கள் 
நீர்நிலை 
நன்மை 


கொத்து 
மது 
குளம் 
நலம் 


( 4 ) 


படுதல் 50 


ஒலி 
இன்றாதல் 
உண்டாதல் 
பூத்தல் 


சத்தம் 
இலாதாதல் 
உளதாதல் 
புஷ்பித்தல் 


( 4 ) 


படுவி 59 


கள்விற்பாள் 
குண்டம் 


மதுவிற்பவள் 
வசவி ( தொழுத்தை ) 

( 2 ) 


படை 52 


படைக்கலம் 
கலப்பை 
படுக்கை 
பல்லணம் 
தானை 


ஆயுதம் 
இலாங்கலி 
நித்திரை 
குதிரைச்சேணம் 
சேனை 


( 5 ) 


பட்டம் 55 


ஓடை 
தூசு 


நெற்றிப்பட்டம் 
ஆடை 
பதம் 
கட்கம் 


பதவி 


வாள் 
கவரிமா 


மானமா 


( 5 ) 


பட்டிகை 64 


கச்சு 
பகடு 
இரதனம் 


முலைக்கச்சு 
தெப்பம் 
அரைநாள் 


( 3 ) 


பட்டு 51 


பட்டாடை 
சிற்றூர் 


பட்டுச்சீலை 
சிறுவூர் 


( 2 ) 


2450 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பணம் 93 


அரவின்பை 
பாம்பு 
பொற்காசு 


பாம்பின்படம் 
அரவம் 
பொன்பணம் 


( 3 ) 


பணவை 93 


பரண் 
பேம் 


இதணம் 
பிசாசம் 


( 2 ) 


பணி 85 


தோற்கருவி 


வார்த்தை 
பாம்பு 
செய்தொழில் 


தோலாற்செய்த 
வாச்சியம் 
சொல் 
அரவம் 
வேலை 


( 4 ) 


பணிலம் 85 


சலஞ்சலம் 
சங்கு 


வலம்புரிச்சங்கு 
சுரிமுகம் 


( 2 ) 


பணை 77 


வயல் 
பரியின் பந்தி 
பருத்தல் 
வேய் 
அரசு 
பீடு . 


கழனி 
குதிரைப்பந்தி 
பருமை 
மூங்கில் 
அரசமரம் 
பெருமை 


( 6 ) 


பண் 83 


பாட்டு 
பண் 
பரிமாவின் 
கல்லணை 


இசைப்பாட்டு 
இராகம் 
குதிரைச் சேணம் 
கலணை 


( 3 ) 


பண்டம் 80 


பொன் 
பணிகாரம் 


கனகம் 
பலபண்டம் 


( 2 ) 


பண்ணவன் 89 


முனிவன் 
தேவன் 
குரு 
அருகன் 


தபோதனன் 
கடவுள் 
ஆசான் 
சினன் 


( 4 ) 


பண்ணை 90 


வயல் 


குளம் 


கழனி 
நீர்த்தாழ்வு 
மருதம் 

மருதநிலம் 
மாத்துயிலும் பாழி விலங்கின் 

படுக்கையிடம் 


( 4 ) 


0 246 


சூடாமணி நிகண்டு - 


பதங்கம் 98 


புட்பொது 
விட்டில் 


பறவைப்பொது 
விட்டிற்பறவை 


( 2 ) 


பதம் 111 


மூரல் 
கோலம் 
செவ்வி 
பதவி 
தாள் 
வரிசை 
வார்த்தை 


சோறு 
அழகு 
காலம் 
சொற்பாதிபதவி 
கால் 
கிரமம் 
சொல் 


( 7 ) 


பதலை 94 


மொந்தை 


ஓர்கட்பாறை 
வரை 
தாழி 


மலை 


சாடி 


( 3 ) 


பதி 99 


இறை 
கேள்வன் 
ஊர் 


அரசன் 
கணவன் 
நத்தம் 


( 3 ) 


பதுக்கை 99 


பாறை 
தூறு 


முரம்பு 
சிறுதூறு 


( 2 ) 


பத்தி 107 


முறை 
ஒழுக்கம் 
வழிபாடு 


முறைமை 
ஆசாரம் 
வழிபடுதல் 


( 3 ) 


பத்திரம் 109 


இலை 
வனப்பு 


படை 


அசை 
அழகு 
ஆயுதம் 
நலம் 
இறகு 
அம்பு 


நன்மை 
சிறகு 
பானம் 


( 6 ) 


பத்திரி 116 


பறவை 
காளி 
பரி 
இலை 
பாணம் 


பட்சி 
துர்க்கை 
குதிரை 
பத்திரம் 
அம்பு 


( 5 ) 


பந்தம் 47 


கிளை 
கட்டு 


உறவு 
கட்டுதல் 


( 2 ) 


247 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பந்து 126 


கந்துகம் 
நீர்தூந்துருத்தி 


எறியும் பந்து 
மட்டத்துருத்தி 


( 2 ) 


பப்பு 36 


பரப்பு 


விசாலம் 


ஒப்பு 


உவமை 


( 2 ) 


பயம் 153 


சுதை 


நீர் 
அச்சம் 
பால் 
பயன் 


அமிர்தம் 
ஜலம் 
பயம் 
துத்தம் 
பிரயோசனம் 


( 5 ) 


பயம்பு 158 


ஆனைவிழும்படுகுழியானைபடுக்குங் குழி 
பள்ளம் குழி 

( 2 ) 


பயல் 187 


பள்ளம் 


பாதி 


சிற்றாள் 


குண்டு 
அரை 
சிறியகூலியாள் 
( சிறுபிள்ளை ) 


( 3 ) 


பயிர் 154 


၉ လ် 


பயிர் 
பைங்கூழ் 
புட்குரல் 


சத்தம் 
பசும்புல் 
பயிர் 
பறவைக்குரல் 


( 4 ) 


பயோதரம் 13 


மேகம் 


புயல் 
கொங்கை 


முலை 


( 2 ) 


பரதர் 38 


கழியர் 
நாய்கர் 


நெய்தனில மாக்கள் 
வணிகர் 

( 2 ) 


பரம் 59 


கவசம் 
மெய் 


தடை 
சரீரம் 


( 2 ) 


பரவை 167 


வாரிதி 

கடல் 
பரப்பு 

பரவுதல் 
பங்கயமாதின்கூத்து திருமகளாடல் 


( 3 ) 


பராகம் 170 


இரேணு 
மலர்த்தூள் 


அணு 
பூந்துகள் 


( 2 ) 


O 248 


சூடாமணி நிகண்டு 


பரி 171 


குதிரை 


சுமை 


சுமத்தல் 
வேகம் 
பாதுகாத்திடல் 


சீக்கிரம் 
இரட்சித்தல் 
( பாதுகாத்தல் ) 
வயாவு 


வருத்தம் 


( 5 ) 


பரிகம் 172 


கிடங்கு 
மேடை 
மதில் 


அகழி 
மதினுண்மேடை 
எயில் 
வளைதடி ( எழு ) ( 4 ) 


கணையம் 


பரிதல் 171 


அறுத்தல் 
அன்பு 
இரங்கல் 


சேதித்தல் 
தயை 
இரங்குதல் 


( 3 ) 


பரிதி 189 


ஊர்கோள் 


சூரியசந்திரரைச் சூழத் 
தோன்றும் வட்டம் 

வட்டம் 
வட்டவடிவு 
சூரியன் 
சக்கராயுதம் ( 4 ) 


வட்டம் 
பாற்கரன் 
நேமி 


பரிவு 199 


துன்பம் 
இன்பம் 
அன்பு 


அல்லல் 
சுகம் 


தயை 


( 3 ) 


பலம் 209 


கனி 
பயன் 
காய் 
சேனை 
பலம் 
கிழங்கு 


பழம் 
பிரயோசனம் 
மரத்தின் காய் 
படை 
வலிமை 
மூலம் 


( 
6 
) 


( 


பலி 98 


பூசை 
பிச்சை 
நீறு 


ஆராதனை 
ஜயம் 
வீபூதி 


( 3 ) 


பல்லம் 222 


ஓர்கணக்கு 
பாணம் 


ஓரெண் 
அம்பு 


249 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பல்லணம் 


குதிரைக்கல்லணை 
பல்லூகம் ( 4 ) 


கரடி 


பவம் 244 


சனனம் 
பாவம் 


பிறப்பு 
தீவினை 


( 2 ) 


பவனம் 229 


இராசிப்பொது 


கூ 


இராசி 
பூமி 
காற்று 
மனை 
கோயில் 


ஆவி 
வீடு 
அரமனை 


( 5 ) 


பவித்திரம் 227 


சுசி 
தருப்பை 


தூய்மை 
குசை 


( 2 ) 


பவ்வம் 242 


குமிழி 
வாரி 
மரக்கணு 


நீர்க்குமிழி 
கடல் 
விருஷத்தின் கணு 
பூரணை 
( பௌர்ணமி ) ( 4 ) 


உவா 


பழங்கண் 288 


துன்பம் 
ஓசை 


இடுக்கண் 
ஒலி 


( 2 ) 


பளிதம் 260 


கர்ப்பூரம் 
பல்லம் 


சுசி 
ஓரெண் 


( 2 ) 


பள்ளி 264 


ஊர் 
சிற்றூர் 
கோயில் 


மருதநிலத்தூர் 
குறிஞ்சி நிலத்தூர் 
தேவர்கோயில் 
மக்கட்குடுக்கை 
நித்திரை 
முனிவரிருப்பிடம் ( 6 ) 


பாயல் 


கண்படை 
நீத்தோரூர் 


பறம்பு 286 


மலை 
முலை 


பர்வதம் 
கொங்கை 


( 2 ) 


பறை 291 


பறை 
வசனம் 
புள்ளிறகு 


வாச்சியம் 
சொல் 
பறவையினறகு ( 3 ) 


( 


0 250 


சூடாமணி நிகண்டு - 


பற்பம் 288 


பதுமம் 
தூள் 


தாமரை 
துகள் 


( 2 ) 


பனி 304 


நடுக்கம் 
துன்பம் 
பயம் 
குளிர் 
இமம் 


கம்பிதம் 
இன்னா 
அச்சம் 
குளிர்ச்சி 
மஞ்சு ( பனி ) 


பனுவல் 300 


கிளவி 
நூல் 


( 
5 
) 
( 


சொல் 
பஞ்சிநூல் 


பன்னல் 307 


நெருக்கம் 
வார்த்தை 
பருத்தி 


நெருங்கல் 
சொல் 
காற்பாசம் 


( 3 ) 


பா 241 


பனுவல் 
நூற்பா 
பரவுதல் 


நூல் ( பஞ்சிநூல் ) 
வெண்பா முதலிய பா 
பரத்தல் 
விரியல் 

( 4 ) 


பரப்பு 


பாகம் 13 


பிச்சை 
பங்கு 


ஐயம் 
பால் 


( 2 ) 


பாகல் 4 


காரவல்லி 


பலா 


பாகற்கொடி 
வழுக்கை 
( பலாமரம் ) 


( 2 ) 


பாகு 80 


பால் 
குழம்பு 
பாக்கு 


பங்கு 
ஆணம் 
துவர்க்காய் 


( 3 ) 


பாக்கு 9 


எதிர்காலத்தைப் 
பகரிடைச்சொல் 


எதிர்காலத்தைக் 
காட்டும் 
பாக்கென்னுமிடைச் 
சொல் 
( எதிர்காலவினை 
யெச்ச விகுதி ) 
பாகு ( பாக்கு ) 

( 2 ) 


துவர்க்காய் 


251 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பாங்கர் 293 


இடம் 


தலம் 
அருகு 


பக்கம் 


( 2 ) 


பாசம் 31 


கயிறு 
கூளி 
ஊசித்துளை 
அன்பு 


நாண் 
பிசாசம் ( பேய் ) 
ஊசியின்துளை 
ஆசை 


( 4 ) 


பாசனம் 25 


சுற்றம் 
பாண்டம் 
உண்கலம் 


உறவு 
மட்கலம் ( பாத்திரம் ) 
தின்னுங்கலம் ( 3 ) 


பாசு 36 


பசுமை 


பச்சை 


மூங்கில் 


கழை 


( 2 ) 


பாடலம் 61 


சிவப்பு 
பாதிரி 
குதிரை 


செம்மை 
பாதிரிமரம் 


( 3 ) 


பாடி 49 


புரி 


நகரம் 
நாடு 
பாசறை 


ஆயரூர் 


தேசம் 
முனைமேற்சென் 
றோருறையிடம் 
ஆயர்பாடி 
( முல்லைநிலத்தூர் ) 

( 4 ) 


பாடு 51 


தானம் 


இடம் 
பெருமை 
ஓசை 


பீடு 


ஒலி 


( 3 ) 


பாணம் 78 


மேகவண்ணக் 
குறிஞ்சி 


மேகவண்ணக் 
குறிஞ்சிப்பண் 
அம்பு 
பட்டு வஸ்திரம் 


கணை 


பட்டு 


( 3 ) 


பாணி 86 


ஊர் 
நீர் 
தை 
ஓசை 
பற்று 


0 252 


சூடாமணி நிகண்டு - 


கான் 
போது 
நாடு 
சோலை 
பண்டம் 
வாச்சியம்பொது 
( கை 
நீர் 
கள் 
கீதம் 
பாணித்தல் 
போது 
சொல் 
சோலை 
பண்டம் 
கூத்து 
இசைப்பாட்டு 


கரம் 
புனல் 
சுறா 
சங்கீதம் 
பொழுது நீட்டித்தல் 
காலம் 
மொழி 
தண்டலை 
பலபண்டம் 
நடனம் 
காமரம் ) ( 11 ) 


பாண்டில் 91 


வட்டவடிவு 


ஏறு 

எருது 
ஊர்தி 

வாகனம் 
வட்டம் 

மூங்கில் 
கட்டில் 

மஞ்சம் 
( அகல் ) விளக்கு தகழி 
தாளம் 

கைத்தாளம் 


பணை 


( 7 ) 


பாதிரி 100 


பாடலம் 
மூங்கில் 


பாதிரிமரம் 
வேல் 


( 2 ) 


பாத்தி 110 


சிறுசெய் 
இல்லம் 
பகுத்தல் 


சிறுவயல் 
வீடு 
பகுத்திடல் 


( 3 ) 


பாத்து 106 


கஞ்சி 
சோறு 
பகுத்திடல் 


காடி 
நாதம் 
பங்குசெய்தல் 


( 3 ) 


பாம்பு 148 


கரை 
மராளம் 
( ஓர்நாள் 


அரவம் 
ஆயிலிய நாள் ) 


( 2 ) 


253 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பாய்மா 286 


குதிரை 
வேங்கை 


அகலம் அசுவம் 
புலி 


( 2 ) 


பாரதி 33 


வாணி 
தோணி 


சரசுவதி 
மரக்கலம் 


( 2 ) 


பாரம் 184 


கவசம் 
தோணி 
பல்லவம் 
பொறை 
( வரம்பு 
நீருறுகரை 
பாரம் 
நிறை 
தரை 


மெய்யுரை 
சிறுபடகு 
குதிரைச்சேணம் 
பொறுமை 
கங்கு ) 
நீர்க்கரை 
சுமை 
நூற்றறுபது வீசை 
பூமி 

( 8 ) 


பாராவாரம் 204 


வாரி 
கடற்கரை 


சமுத்திரம் 
கடலின்கரை 


( 2 ) 


பாரி 173 


ஓர் வள்ளல் 


கட்டில் 
பாரி 
கள் 
தூசு 
( காலம் 


கடையெழுவள்ளலி 
லொருவன் 
பரியங்கம் 
மனைவி 
மது 
நற்சீலை 
பூமி ) 
கடல் 

( 5 ) 


முந்நீர் 


பார் 187 


உலகம் 
தேர்ப்பார் 


பூமி 
தேரின்பரப்பு 


( 2 ) 


பாலம் 227 


மழு 
நெற்றி 


மழுப்படை 
நுதல் 


( 


( 2 ) 


பாலிகை 211 


உதடு 
வட்டம் 
( பாலிகை 


இதழ் 
மண்டலம் 
முளைதெளிக்கும் 
பாலிகை ) 
வாளின்கைப்பிடி ( 4 ) 


படைவாண்முட்டி 


0 254 


சூடாமணி நிகண்டு . 


பாலை 212 


ஓர் மரம் 
ஓர் நிலம் 
அந்நிலத்தினில் 
பாடல் 


பாலைமரம் 
பாலைநிலம் 
பாலைநிலப்பாடல் 

( 3 ) 


| 


பால் 228 


புடை 
இயல் 
திக்கு 
சுவேதம் 
பகுத்தல் 
பால் 


பக்கம் 
குணம் 
திசை 
வெண்மை ) 
வகுத்தல் ( பங்கு ) 
இடம் 

( 5 ) 


பாவம் 244 


வினை 
தியானம் 


தீவினை 
யோகம் 


( 2 ) 


பாழி 248 


வலி 

வலிமை 
விலங்கின்படுக்கை மிருகத்தின் சயனம் 
ஊர் 

நத்தம் 
பற்றிலாரூர் பகைவரூர் ( 4 ) 


பாளிதம் 261 


சோறு 
கண்டசருக்கரை 
குழம்பு 
( பளிதம் 
பட்டு 


பாற்சோறு 
பஞ்சதாரை 
ஆணம் 
கற்பூரம் ) 
பட்டுச்சீலை 


( 4 ) 


பானல் 293 


பழனம் 
நெய்தல் 


வயல் 
நெய்தல் நிலம் 


( 2 ) 


பிங்கலம் 24 


பொன் 
பொன்னிறம் 


கனகம் 
சொன்னநிறம் 


( 2 ) 


பிசி 27 


பொய் 
சோறு 
அரும்பொருள் 


அபத்தம் 
அன்னம் 
ஞாபகம் 


( 3 ) 


பிசிதம் 75 


நீர் 
இறைச்சி 
வேம்பு 


ஜலம் 
ஊன் 
நிம்பம் 


( 3 ) 


255 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பிசுனன் 34 


கோளன் 
பொய்யன் 
உலோபன் 


கோளுரைப்போன் 
பொய்யுனரப்போன் 
உலுத்தன் ( 3 ) 


பிச்சம் 30 


ஆண்மயிர் 


குடுமி 


பீலிக்குடை 
வெண்குடை 


மயிலிறகின் குச்சு 
வெள்ளைக்குடை ( 3 ) 


பிணிமுகம் 75 


மயில் 
புள் 


மஞ்சை 
பறவைப்பொது 


( 2 ) 


பீணை 77 


ஆசை 

இச்சை 
விலங்கின் பெண் ஒருசார்விலங்கின் 
பெண் 

( 2 ) 


பிண்டம் 99 


திரளை 
பிச்சை 


திரட்சி 
ஜயம் 


( 2 ) 


பிண்டி 88 


நென்மா 
அசோகு 


அரிசிமா 
அசோகமரம் 


( 2 ) 


பிதா 88 


ஈசன் 


சிவன் 
பிரமன் 
( தந்தை 
நாரை 


அன்னை ) 
பெருநாரை 


( 3 ) 


பிதிர் 99 


கதை 
நொடி 
தூவல் 


காரணச்சொல் 
கைநொடி 
மழைத்தூவல் 


( 3 ) 


பித்திகை 108 


கருமுகை 
சுவர்த்தலம் 


சிறுசண்பகம் 
சுவர் 


( 2 ) 


பிரசம் 68 


தேன் 
மது 
வண்டு 


பூவின்தேன் 
சுரை ( கள் ) 
கரும்புள் 


( 3 ) 


பிரமம் 181 


வேதம் 
வேள்வி 


ஆதிநூல் 
யாகம் 


0 256 


சூடாமணி நிகண்டு - 


மந்திரம் 
பிரமன் 
மால் 
இரவி 
தீ 
முனிவர் 
முத்து 
ஈசன் 
மணம் 


மறை 
பிரமதேவன் 
திருமால் 
சூரியன் 
நெருப்பு 
இருடிகள் 
மோக்கம் 
சிவன் 
அஷ்டமணத்தில் 
முதல் மணம் ( 11 ) 


பிலவங்கம் 79 


குரங்கு 
தேரை 


வானரம் 
தவளையிலோர் 
பேதம் 


( 2 ) 


பிள்ளை 266 


வடுகன் 


வயிரவன் 
( வைரவக்கடவுள் ) 
காரிப்புள் ( 2 ) 


காக்கை 


புறங்கல் 276 


அதிகம் 


மலை 


மிகுதி 
வெற்பு 
நிறைவு 
ஒலி 
பெருமை 


நிறைதல் 
அரற்றல் 
பீடு 


( 5 ) 


பிறழ்தல் 278 


நடுக்கம் 
வேறுபெயர்தல் 


அதிப்பு 
வேறாகப் போதல் 
( வேறாதல் ) 
ஒளிசெய்தல் 


ஒளிவிடல் 


( 3 ) 


பின்னை 297 


பின்றை 
தங்கை 
மாற்குரிய தேவி 


பின்னை நாள் ( பின்பு ) 
எங்கை 
திருமகள் ( இலக்குமி ) 

( 3 ) 


பீடிகை 


அவணம் 
பூந்தட்டு 
பீடம் 


கடைவீதி 
கோடிகம் 
ஆசனம் 


( 3 ) 


257 0 . 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பீதகம் 112 


சாந்து 
பொன்மை 
தனம் 
இருவேலி 


காலேகவண்ணம் 
பொன்ணிறம் 
செம்பொன் 
வெட்டிவேர் 


( 4 ) 


பீதம் 122 


சாந்து 
மஞ்சள் 
பிங்கலம் 
பொன்மை 


நால்வகைச்சாந்து 
அரிசனம் 
பொன் 
பொன்னிறம் ( 4 ) 


பீரு 187 


அச்சமுள்ளோன் பயமுற்றோன் 
( அச்சமுற்றோன் ) 
புருவம் 

பிருகுடி 


( 2 ) 


பீர் 178 


முலையிற்பால் 
பீர்க்கு 
பசலை 


முலைப்பால் 
பீரம் 
துன்பத்தால் 
வேறுபட்டநிறம் ( 3 ) 


பீலி 211 


ஆலவட்டம் 


( பீலி 


தாலவிருந்தம் 
மாதர் 
காலணியிலொன்று ) 
மலை 
மயில் 
மயிற்றோகை ( 4 ) 


வரை 
கலாபி 
தோகை 


பீனம் 294 


பணை 


பருமை 
பாசி 


சைவலம் 


( 
) 


( 2 ) 


புகர் 3 


மழைக்கோள் 
குற்றம் 
புற்கெனுநிறம் 


சுக்கிரன் 
நவை 
கபிலநிறம் 


( 3 ) 


புகல் 101 


குதிர் 
உடல் 
சொல் 
வெற்றி 


தானியக்குதிர் 
சரீரம் 
மொழி 
வென்றி 


( 
4 
) 


புகை 7 


தூமம் 
யோசனை 


தூபம் 
யோசனைதூரம் 


( 2 ) 


O 258 


சூடாமணி நிகண்டு , 


புங்கம் 20 


உயர்ச்சி 
அம்பு 
அம்பிற்குதை 


உயரம் 
பாணம் 
அம்பின்பிடி 


( 3 ) 


புடகரம் 68 


நிறைவு 
பாண்டமுகம் 


தீர்த்தம் 
புனல் 
வான் 
சேனம் 
கட்கம் 
பங்கயம் 
யானைக்கைநுனி 
குருகு 


பூரணம் 
முழவுமுதலிய 
வாச்சியத்தின் முகம் 
புண்ணிய 
தீர்த்தம் 
நீர் 
ஆகாயம் 
பருந்து 
வாளாயுதம் 
தாமரைப்பூ 
யானைத்துதிக்கை நுனி 
ஓர் பறவை ( நாரை ) 

( 10 ) 


புட்டம் 55 


காகம் 
புடவை 
நிறைவு 


காக்கை 
சீலை 
பூர்த்தி 


( 3 ) 


புணரி 85 


வாரி 
நீரிற்பொருதிரை 
கரை 


கடல் 
கடற்றிரை 
வரம்பு 


( 3 ) 


புணர்ச்சி 120 


கலவி 
கூடல் 


கலத்தல் 
இசைப்பு 


( 2 ) 


புயர்வு 73 


தோய்ந்திடல் 
இசைப்பு 


கலவி 
கூடல் 
( இணக்கம் ) 


( 2 ) 


புண்டரீகம் 88 


திக்கானை 
புலி 
வண்டு 
கழுகு 
கஞ்சம் 


தென்கீழ்த்திசையானை 
உழுவை 
சுரும்பு 


பவணை 


தாமரை 


( 5 ) 


புதவு 120 


கதவு 
ஓர் புல் 


கதவம் 
ஓர்வகைப்புல் 


( 
2 
) 


259 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


புதை 102 


கணையின்கட்டு 
புதுமை 
மறைவு 


அம்பின்கட்டு 
நவம் 
மாய்வு 


( 3 ) 


புத்தகம் 194 


கோசம் 
சித்திரைப்படாம் 


முறை 
எழுத்துச்சீலை 


( 2 ) 


புத்தன் 117 


மால் 
அருகன் 
சாந்தன் 


திருமால் 
அதிசயன் 
புத்ததேவன் 


( 3 ) 


புத்தேன் 117 


புதுமை 
தே 


நவீனம் 
தெய்வம் 


( 2 ) 


புத்தி 282 


புதன் 
புத்தி 


சவுமன் 
அறிவு 


( 2 ) 


புரத்தல் 230 


காத்தல் 
வண்மை 


தாங்கல் 
கொடுத்தல் 


( 2 ) 


புரம் 166 


புரி 
முன் 
மெய் 


நகரம் 
முன்பு 
உடல் 


( 3 ) 


புரவலன் 166 


வள்ளல் 
வேந்தன் 


கொடையாளன் 
அரசன் 


( 2 ) 


புரி 


வளை 


விரும்பல் 
செய்தல் 
புரம் 
கயிறு 
கட்டு 


சங்கு 
விரும்புதல் 
பண்ணுதல் 
நகரம் 
நாண் 
பந்தம் 


( 6 ) 


புரம் 180 


குற்றம் 


உவமை 


இல்லம் 
புழை 
உயர்ச்சி 


கோது 
ஒப்பு 
வீடு 
உட்டுளை 
உயரம் 


( 5 ) 


0 260 


சூடாமணி நிகண்டு - 


புரையோர் 149 


கீழோர் 
மேலோர் 


கீழ்மக்கள் 
மேன்மக்கள் 


( 2 ) 


புலம்பு 217 


ஒலி 
தனிமை 
அச்சம் 


சத்தம் 
ஏகம் 
பயம் 


( 3 ) 


புலவர் 206 


பாடுநர் 
கூத்தர் 
புதன் 
உம்பர் 
கவிகள் 
ஒவர் 


பாடுவோர் 
கூத்தாடுவோர் 
புந்தி 
தேவர் 
பண்டிதர் 
கம்மாளர் 


( 6 ) 


புலவன் 


பாடுநன் 
கூத்தன் 
புதன் 
உம்பன் 
கவி 
கண்ணாளன் 


பாடுவோன் 
கூத்தாடுவோன் 
புத்தி 
தேவன் 
கவிஞன் 
கம்மாளன் 


( 6 ) 


புலி 237 


சிங்கம் 
உழுவை 
சாந்து 


சிங்கவிராசி 
புலி 
நால்வகைச்சாந்து ( 3 ) 


புலிங்கம் 14 


தீப்பொறி 
ஊர்ப்புள் 


நெருப்புப்பொறி 
ஊர்க்குருவி 


( 2 ) 


புல் 215 


புலி 
புணர்ச்சி 
புன்மை 
பூதல் 


குயவரி 
கலவி 
அற்பம் 
புல் 
பனைமரம் 
மித்திரநாள் 


பனை 


அனுடநாள் 


( 6 ) 


புவனம் 230 


நீர் 
புவி 


ஜலம் 
பூமி 


( 2 ) 


புளகம் 269 


தர்ப்பணம் 
குமிழ்ப்பு 


கண்ணாடி 
மயிர்ப்பொடிப்பு 
( மயிர்குலிர்த்தல் ) ( 2 ) 


261 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


புள் 269 


வண்டு 


அவிட்டம் 
புள் 


ஆர்பதம் 
வசுநாள் 
பறவைப்பொது 


( 3 ) 


புறணி 275 


குறிஞ்சி 
முல்லை 
புறம் 
தோல் 


குறிஞ்சி நிலம் 
முல்லைநிலம் 
புடம் 
வடகம் 


4 


( 4 ) 


புறம் 279 


முதுகு 
வீரம் 


வெரிந் 
பராக்கிரமம் 


( 2 ) 


புறவம் 275 


ஓர்புள் 
காடு 
முல்லைநிலம் 


புறா 
வனம் 
புறம்பணை 


( 3 ) 


புனை 308 


அழகு 
பொலிவு 
ஒப்பனை 


வனப்பு 
பொற்பு 
அலங்காரம் 


( 3 ) 


புன்கண் 13 


நோய் 
( மெலிவு 
துன்பம் 


வியாதி 
வாட்டம் ) 
துக்கம் 


( 2 ) 


பூ 136 


மலர் 
வனப்பு 
கூர்மை 
பொலிவு 
பிறப்பு 
பூமி 


போது 
அழகு 
கூர் 
கலித்தல் 


ஜனனம் 


தரணி 


( 6 ) 


பூகம் 13 


திரளை 
பூகம் 


திரட்சி 
கமுகுமரம் 


( 2 ) 


பூக்கம் 14 


கமுகு 
ஊர் 


பாக்குமரம் 
பதி 


( 2 ) 


பூட்கை 117 


! பானை 


தோல் 
( மீக்கோள் 
மேற்கோள் 


போர்வை ) 
கொள்கை 


0 262 


சூடாமணி நிகண்டு 


யாளி 


அறுகு 
( யயானையாளி ) ( 3 ) 


பூதம் 97 


ஆல் 
இறந்தகாலம் 
புனிதம் 
ஐம்பூதம் 
சீவன் 


ஆலமரம் 
கடந்தகாலம் 
சுத்தம் 
பஞ்சபூதம் 
ஆன்மா 


( 5 ) 


பூதி 113 


நரகம் 
செல்வம் 
துர்க்கந்தம் 
புழுதி 
நீறு 


ஊழல் 
விபவம் 
தீதாற்றம் 


பூழ்தி 
விபூதி 


( 5 ) 


பூதியம் 100 


புவி 
உடல் 


பூமி 


சரீரம் 


( 2 ) 


பூமன் 149 


( 2 ) 


பிரமன் 
செவ்வாய் 
முதுமை 
முன்பு 
கிழக்கு 


பிரமதேவன் 
அங்காரகன் 
பழமை 
முன் 


பூருவம் 186 


ஐந்திரி 


( 3 ) 


சாரிகை 


பூவை 237 


நாகணவாய்ப்புள் 
காயாமரம் 


காயா 


( 2 ) 


பூழில் 117 


அகில் 


காகதுண்டம் 


பூமி 


பொழில் 


( 2 ) 


பெட்டல் 266 


விரும்பல் 
வேண்டல் 


ஆசை 
ஆசைப்பெருக்கம் 
( வேட்கைப் 
பெருக்கம் ) 

( 2 ) 


பெட்பு 68 


( பேணல் ) பெருமை விரும்பல் 
அன்பு 

ஆசை 


( 2 ) 


பெயர் 163 


பெருமை 
கீர்த்தி 
நாமம் 


அண்ணல் 
புகழ் 
அபிதாதம் 


( 3 ) 


263 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பேடு 294 


பேடி 
ஊர் 


அலி 
புரம் 


( 2 ) 


பேதை 122 


ஓர் பருவம் 
மூடன் 
பெண் 
தரித்திரன் 


பேதைப்பருவம் 
அறிவில்லான் 
மாது 
வறியோன் 


( 4 ) 


பை 148 


அராப்படம் 
பச்சை 


பாம்பின்படம் 
பசுமை 


( 2 ) 


பெத்தல் 119 


கோபம் 


முனிவு 
பசுத்தல் 


பசுமை 


( 2 ) 


பையுள் 93 


சிறுமை 
நோய் 


அற்பம் 
வியாதி 


( 2 ) 


பொகுட்டு 7 


தாமரைக்கொட்டை 


தாமரைப்பூ 
கொட்டை 
பொருப்பு 
சேற்றெழுந்த 
கொப்புள் 


மலை 


சேற்றிலெழுங்குமிழி 

( 3 ) 


பொங்கர் 24 


மரக்கொம்பு 


மரத்தின்கோடு 
பொருப்பு 
இலவு 


மலை 


இலவமரம் 


( 3 ) 


பொங்கல் 24 


கொதித்தல் 
மிக்கு 


பொங்குதல் 
மிகுதல் ( மிகுதி ) ( 2 ) 


பொச்சாப்பு 24 


மறவி 
தீது 


மறதி 
பொல்லாங்கு 


( 2 ) 


பொம்பல் 100 


பொலிவு 
சோறு 


மங்கலம் 
அன்னம் 


( 2 ) 


பொய் 217 


பொக்கம் 
பொந்து 


அபத்தம் 
மரப்பொந்து 


( 2 ) 


பொருநர் 191 


போர்த்தலைவர் 
கூத்தர் 


படைத்தலைவர் 
நாடகர் 


0 264 


சூடாமணி நிகண்டு . 


புரவலர் 
பாணர் 
வீரர் 


அரசர் 
மதங்கர் 
படைவீரர் 


( 


( 5 ) 


பொருள் 174 


சொற்பொருள் 
பல்பண்டம் 
பொன் 
பண்பு 
புள்ளை 
வாய்மை 


சொல்லினருத்தம் 
பலபண்டம் 
கநகம் 
குணம் ( நாணயம் ) 
புத்திரன் ( மகன் ) 
உண்மை 

( 6 ) 


பொழில் 73 


புவி 
பெருமை 
சோலை 


பூமி 
தரை 
தண்டலை 


( 3 ) 


பொறி 283 


மரக்கலம் 
செல்வம் 
பூமகள் 
எந்திரங்கள் 
அறிவு 
இலாஞ்சனை 
எழுத்து 
ஐம்பொறி 
வரி 


தோணி 
ஐசுவரியம் 
இலக்குமி 
முத்திரங்கள் 
முதுக்குறைவு 
அடையாளம் 
அக்கரம் 
பஞ்சேந்திரியம் 
விரலிறை 
( தேமல் ) 


( 9 ) 


பொறுத்தல் 282 


பொறை 
தாங்கல் 


பொறுமை 
சுமத்தல் 


( 2 ) 


பொறை 285 


மலை 


துறுகல் 


பாரம் 
பொறை 


சிலோச்சயம் 
சலதாரை முதலிய 

வடைக்குங்கல் 
பளுவு 
பொறுமை 
சும்மை 
கரு 
புளி 


சுமை 


கருப்பம் 
பூமி 


( 7 ) 


பொற்பு 288 


அழகு 
பொலிவு 
ஒப்பனை 


வனப்பு 
பொம்மல் 
அலங்காரம் 


( 3 ) 


265 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


பொன் 297 


வனப்பு 
அரும்பு 
பூமகள் 
வியாழன் 
( சாமி 


அழகு 
அயம் 
இலக்குமி 
பிரகற்பதி 
கநகம் ) 


( 4 ) 


போகம் 18 


பாம்பின்மெய் பாம்பினுடல் 
( விளைவு 

வளாவல் 
செல்வம் 

அயிச்சுவரியம் ) 
போகத்தின் விகற்பம் வேறுபாடு 


( 3 ) 


போகி 


இந்திரன் 
பாம்பு 


தேவேந்திரன் 
அரவம் 


( 2 ) 


போகில் 6 


புட்பொது 
பூமொட்டு 


பறவைப்பொது 
பூவரும்பு 


( 2 ) 


போகுதல் 18 


நெடுமை 
நேர்மை 
போகுதல் 


நீட்சி 
ஒழுங்கு 
போதல் 


( 3 ) 


போதகம் 96 


யானைக்கன்று 
இளமை 


கயந்தலை 
இளையதன்மை 


( 2 ) 


போதம் 101 


ஞானம் 
தோணி 


அறிவு 
மரக்கலம் 


( 2 ) 


போது 123 


காலம் 


பொழுது 
மலர் 


பூ 


( 2 ) 


போர் 187 


அமர் 

யுத்தம் 
சதையம் 

வருணநாள் 
நெல்முதலாஞ்சும்மை நெல் முதலியவற்றின் 
போர் 

( 3 ) 


போர்வை 123 


தோல் 
கவசம் 
மீக்கோள் 


உரிவை 
மெய்க்கவசம் 
மேற்பார்வை 


( 3 ) 


0 266 


சூடாமணி நிகண்டு . 


போற்றல் 279 


புகழ்தல் 
ஓம்பல் 


துதி செய்தல் 
பாதுகாத்தல் 


( 2 ) 


மகம் 2 


யாகம் 


வேள்வி 
மகநட்சத்திரம் 


ஓர்நாள் 


( 2 ) 


மகரந்தம் 10 


கள் 
தேன் 
மலர்த்தாது 


மது 
பிரசம் 
பூந்தாது 


( 3 ) 


மகரம் 1 


சுறா 
பூந்தாது 


சுறாமச்சம் ( சுறா மீன் ) 
மகரந்தம் 

(2 ) 


மகன் 179 


சிறந்தோன் 
ஆண்மகன் 
மைந்தன் 


சிறப்புற்றோன் 
ஆடூஉ 
புத்திரன் 


( 3 ) 


மக்கள் 17 


மானிடர் 
சிறார் 


மனிதர் 
சிறுவர் 
( பிள்ளைகள் ) 


( 
2 
) 


மங்குல் 23 


கார் 
இருள் 
விண் 


மேகம் 
இரவு 


ஆகாயம் 


( 3 ) 


மஞ்சரி 40 


பூங்கொத்து 
மாலை 
தளிர் 


மலர்க்கொத்து 
பூமாலை 


துளிர் 


( 3 ) 


மஞ்சு 39 


பூண் 
வலி 
வனப்பு 
மழை 
யானை முதுகு 


ஆபரணம் 
வலிமை 
அழகு 
மேகம் 
கரியின் முதுகு 


( 5 ) 


மடங்கல் 60 


அசனி 
சீயம் 
மறவி 
நோய் 
யுகம் 
ஊழித்தீ 


இடி 
சிங்கம் 
இமயன் 
வியாதி 
ஊழி 
வடவாமுகாக்கினி ( 6 ) 


267 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


மடம் 52 


அறியாமை 
சத்திரம் 
முனிவாசம் 


அறிவின்மை 
அன்னசாலை 
முனிவரிருப்பிடம் ( 3 ) 


மடல் 43 


பனையேடுபோல்வ பனைமுதலியன 

வற்றினோலை 
மலரிதழ் 

பூவிதழ் 
ஓர் நூல் 

மடலென்னும் 
பிரபந்தம் 


( 3 ) 


மடி 46 


அடங்குதல் 
( மடிகுதல் 
சோம்பு 
வயிறு 
நோய் 
புடவை 
தாழை 


தணிதல் 
சாதல் ) 
சோம்பல் 
குக்கி 
வியாதி 
சீலை 


கைதை 


( 6 ) 


மடை 52 


மதகு 

நீர்பாயுமடை 
சோறு 

ஓதனம் 
பணிக்கடைப்பூட்டு ஆபரணக்கடைப்பூட்டு 

( 3 ) 


மட்டு 64 


எல்லை 
கள் 


அளவு 
மது 


( 2 ) 


மணம் 93 


வாசனை 


வாசம் 
கூட்டம் 
வதுவை 


கலியாணம் 


( 2 ) 


மணி 75 


நவமணி 
கண்டை 
வனப்பு 
கருமை 
( முத்து 
நன்மை 
அணு 


ஒன்பதுவகைமணி 
ஓசைமணி 
அழகு 
கறுப்பு 
நித்திலம் ) 
நலம் 

( 5 ) 


சிறிய கரு 


மண் 83 


( புவி 

பூமி ) 
ஒப்பனை 

அலங்காரம் 
முழவின்மார்ச்சனை மத்தளத்திற்பூசுமண் 

( 3 ) 


Q 268 


சூடாமணி நிகண்டு - 


மண்டலி 87 


பூனை 
பாம்பு 
மண் 
நாய் 


பூசை 
மண்டலிப்பாம்பு 
பூமி 
குக்கன் 


( 
4 
) 


மண்டலம் 
மண்டிலம் 87 


பரி 
போர் 
வட்டம் 


குதிரை 
யுத்தம் 
விருத்தம் 


( 3 ) 


மண்ணை 308 


பேய் 
இளமை 
மூடன் 


பிசாசம் 
மழவு 
அறிவில்லான் 


( 3 ) 


மதம் 121 


இபமதம் 
செருக்கு 


யானைமதம் 
தருக்கு 


( 2 ) 


மதர்வு 120 


( களித்தல் 
மதர்வு 
( மிகுதி 
மேவுதல் 
வனப்பு 
வலி 
இடம் 
மிகுதி 


செருக்குதல் ) 
மதர்த்தல் 
அதிகம் ) 
உள்ளக்களிப்பு 
அழகு 
வலிமை 
நிலையிடம் 
மேம்பாடு 


( 5 ) 


மதலை 91 


கொன்றை 
மைந்தன் 
மரக்கலம் 
கொடுங்கை 


கொன்றைமரம் 
மகன் 
நாவாய் 
விடங்கம் 
தம்பம் 


தூண் 


( 5 ) 


மதன் 98 


வலி 
வேள் 
வனப்பு 


வலிமை 
மன்மதன் 
அழகு 


( 3 ) 


மதி 111 


முன்னிலையசைச் முன்னிலையிடத்து 
சொல் 

மதியென்னு 
மசைச்சொல் 


269 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


மாதம் 
அம்புலி 
புத்தி 


திங்கள் 
சந்திரன் 
அறிவு 


( 4 ) 


மது 102 


நறவு 
தேன் 
வசந்தகாலம் 


கள் 
பிரசம் 
இளவேனிற்காலம் ( 3 ) 


மதுகம் 95 


இருப்பை 
எட்டி 
மதுரம் 
தரா 


இருப்பைமரம் 
எட்டிமரம் 
தித்திப்பு 
எழுவகைலோகத் 
தொன்று 


( 4 ) 


மத்தகம் 54 


நெற்றி 
சென்னி 


நுதல் 
தலை 


( 2) 


மத்திகை 119 


சம்மட்டி 

குதிரைச்சம்மட்டி 
சுடர்நிலைத்தண்டு விளக்குத்தண்டு 

கோத்தசரம் 


மாலை 


( 3 ) 


மத்து 119 


தயிர்மத்து 
மத்தம் 


கடைமத்து 
உன்மத்தம் 


( 2 ) 


மந்தன் 131 


சனி 

பங்கு 
கூர்ப்பில்லாமானுடன் கூர்மையில்லான் ( 2 ) 


மந்தாரம் 128 


தருமரம் 
செவ்வரத்தம் 


வந்தருவிலொன்று 
செம்பரத்தை ( 2 ) 


மந்தி 87 


யூகம் 
வண்டு 


பெண்குரங்கு 
சுரும்பு 


( 2 ) 


மந்திரம் 124 


விசாரம் 
கோயில் 


ஆலோசனை 
தேவாலயம் 
( தேவர்கோயில் ) 
குதிரைப்பந்தி 
இல்லம் 


வாசியின்குழாம் 
வீடு 
கள் 


( 5 ) 


0 270 


சூடாமணி நிகண்டு . 


மந்திரி 226 


குபேரன் 
வெள்ளி 


அளகையாளி 
சுக்கிரன் 


( 2 ) 


மயல் 156 


செத்தை 
மயக்கம் 
பேய் 


துரால் 
மையல் 
பிசாசம் 


( 3 ) 


மயிலை 157 


மீனராசி 
மீன் 
இருவாட்சி 


பனிரெண்டாமிராசி 
மச்சம் 
அநங்கம் 

( 3 ) 


மரக்கால் 187 


( ஓர்கருவி 


ஆயிலியம் 


சோதி 


எண்ணாழிகொண்ட 
முகத்தலளவு கருவி ) 
ஆயிலிய நட்சத்திரம் 
சோதிநாள் ( சோதி 
நட்சத்திரம் 
திருமால் கூத்து ( 3 ) 


மாயவனாடல் 


மரபு 164 


முறைமை 
தொன்மை 


முறை 
பழமை 


( 2 ) 


மருதம் 192 


ஒருமரம் 
செய் 
மருதநிலப்பாடல் 


மருதமரம் 
கழனி 
மருதநிலத்திராகம் ( 3 ) 


மருந்து 23 


அமுது 
மருந்து 


அமுதம் 
ஔடதம் 


( 2 ) 


மருமான் 175 


மருமகன் 
வழித்தோன்றல் 


மருகன் 
மகன் 


( 2 ) 


மருள் 191 


குறிஞ்சியாழ்த்திறம் குறிஞ்சியாழ்வகை 
( இலகை 

பேய் 
மயக்கம் மயல் 

( 2 ) 


மலயசம் 150 


சந்தம் 
தென்றல் 


சந்தனமரம் 
தென்றற்காற்று ( 2 ) 


மலர்தல் 215 


எதிர்தல் 
தோன்றல் 


எதிர்த்தல் 
தோன்றுதல் 


( 2 ) 


271 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


மலைதல் 226 


பொரல் 


பொருதல் 
அணிதல் 


சூடல் 


( 2 ) 


மல் 214 


வளம் 
வலி 


வளமை 
வலிமை 
திருமால்கூத்து 


மாயவனாடல் 


( 3 ) 


மல்லல் 222 


வலி 
வளம் 


வலிமை 
வளமை 


( 2 ) 


மவுலி 233 


கிரீடம் 


முடி 
கோடிரம் 


சடைமுடி 


( 2 ) 


மழை 44 


குளிர்ச்சி 
மேகம் 


சீதம் 
புயல் 


( 2 ) 


மள்ளர் 266 


மன்னர் 
வீரர் 
மறவர் 
குறவர் 


உழவர் 
படைவீரர் 
திண்ணியர் 
குறிஞ்சிநிலமாக்கள் 

( 4 ) 


மறம் 276 


சினம் 
பிணக்கு 
கூற்று 
சேவகம் 


கோபம் 
துவக்கு 
நமன் 
வீரம் 


( 4 ) 


மறலி 290 


மயக்கம் 
கூற்று - 


மயல் 
இயமன் 


( 2 ) 


மறல் 164 


பிணக்கு 
கூற்று 


மறம் 
இயமன் 


( 2 ) 


மறவர் 156 


வயவர் 
வேடர் 


படைவீரர் 
இல்லர் 


( 2 ) 


மறவி 290 


கள் 
மறதி 
ஈனம் 


மதுவம் 
மறப்பு 
இழிவு 


( 3 ) 


0 272 


சூடாமணி நிகண்டு . 


மறை 83 


இராசியம் 
வேதம் 


இரகசியம் 
எழுதாக்கிளவி 


( 2 ) 


மனவு 292 


மணி 


சங்கு 


மணிப்பொது 
சுரிமுகம் 
அக்குமணி 


அக்கு 


( 3 ) 


மனு 308 


மந்திரம் 
ஓர் நூல் 


மறை 
அட்டாதச தருமநூ 
லிலொன்று ( 2 ) 


மனை 308 


மனைவி 


இல்லாள் 
கிரகம் 


வீடு 


( 2 ) 


மன் 297 


நிலை 
மிகுதி 
வேந்து 


நிலைபேறு 
பெரும்பான்மை 
அரசன் 


( 3 ) 


மன்றம் 199 


வெள்ளிடை 


வெளி 
வாசம் 
அம்பலம் 


வாசனை 


சபை 


( 3 ) 


மன்றல் 299 


பரிமணம் 


வாசனை 


( மிக்கவாசனை ) 
விவாகம் 


கல்யாணம் 


( 2 ) 


மன்னன் 296 


உத்திராட்டாதி 
மன்னவன் 


அறிவநாள் 
அரசன் 


( 2 ) 


மா 239 


வண்டு 
பெருமை 
பிண்டி 


அளி 
அண்ணல் 
அரிசி முதலியவற்றின் 


மா 


வாசி 
கூப்பிடல் 
( மாமரம் 
வெறுத்தல் 
விலங்கு 
செல்வம் 


குதிரை 
அழைத்தல் 
கொக்கு ) 
வெறுப்பு 
விலங்கின்பொது 
பாக்கியம் 


273 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கருநிறம் 


கறுப்பு 
திருமகள் 


கமலை 


( 10 ) 


மாசி 13 


மகம் 
ஓர் மாதம் 


மகநாள் 
மாகம் 


( 
2 
) 


மாசு 36 


சிறுமை 
குற்றம் 
மழை 
அழுக்கு 


அற்பம் 
மறு 
மேகம் 
மலம் 


( 
4 
) 
( 
2 

) 


மாடம் 44 


உழுந்து 
இல் 


உளுந்து 
வீடு 


மாடு 51 


பொன் 
பக்கம் 
செல்வம் 


கநகம் 
பாரிசம் 
சம்பத்து 


( 3 ) 


மாதர் 112 


ஓரிடைச்சொல் 
காதல் 
வனப்பு 
மகளிர் 


ஆசை 
அழகு 
பெண்கள் 


( 3 ) 


மாதவம் 97 


தவம் 
வசந்தம் 


நன்னிலை 
இளவேனிற்பாலம் ( 2 ) 


மாதிரம் 113 


திசை 
ஆகாயம் 


மலை 


திக்கு 
விண் 
கல் 
கரி 
பூமி 


யானை 
நிலம் 


( 5 ) 


மாந்தல் 225 


மரித்தல் 
( மாந்தல் 
உண்டல் 


சாதல் 
குடித்தல் ) 
புசித்தல் 


( 2 ) 


மாமை 150 


நிறம் 
வனப்பு 


அழகு 


( 


( 2 ) 


மாயன் 42 


வஞ்சனை 
பொய் 


வஞ்சம் 
அபத்தம் 


( 2 ) 


0 274 


சூடாமணி நிகண்டு . 


1 


மாயன் 41 


மால் 
கருநிறத்தோன் 


திருமால் 
கரியவன் 


( 2 ) 


மாயை 121 


மாயம் 
சத்தி 


வஞ்சனை 
மாயாதேவி 


( 2 ) 


மாய்வு 2 


மறைவு 
சாவு 


மறைதல் 
விளிவு 


( 2 ) 


மாரி 180 


விளிவு 
கள் 
வடுகி 
நோய் 
மேகம் 


சாவு 
தமு 
காடுகாள் 
வியாதி 
மழை 


( 5 ) 


மாருதி 162 


அனுமான் 
வீமன் 


ஆஞ்சநேயன் 
கதாயுதன் 


( 2 ) 


மார்க்கம் 64 


சமயம் 
வீதி 


மதம் 
நெடுந்தெரு 


( 2 ) 


மாலி 225 


இரவி 


சூரியன் 
அரிட்டம் 


கள் 


( 2 ) 


மாலை 212 


இரவு 
அந்தி 
மாலிகை 
ஒழுங்கு 


இராத்திரி 
அந்திப்பொழுது 
மாலைப்பொழுது 
ஆவளி 


( 4 ) 


மால் 216 


புதன் 
பெருமை 
மேகம் 
மாயவன் 
மயக்கம் 
காற்று 


சௌமியன் 
பீடு 
கார்முகம் 
திருமால் 
மயல் 
வளி 


( 6 ) 


மாழை 251 


பொன் 
உலோகக்கட்டி 


காஞ்சனம் 
பஞ்சலோகக்கட்டி 
அறிவின்மை 
அழகு 


மடமை 


ஏர் 


275 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


புளிமா 
ஓலை 


ஆம்பிரம் 
பனையேடு 


( 6 ) 


மானம் 293 


அளவு 
இலச்சை 
விமானம் 
பெருமை 
குற்றம் 


பிரமாணம் 
வெட்கம் 
தேவர்விமானம் 
அண்ணல் 
தீங்கு 


( 5 ) 


மானல் 293 


மயக்கம் 
ஒப்பு 


மையல் 
ஒத்தல் 


( 2 ) 


மான் 305 


சாரங்கம் 
மாவின்பொது 
மகரராசி 


உழை 
விலங்கின்பொது 
பத்தாமிராசி 


( 3 ) 


மிசை 37 


உணவு 
மேடு 


( மீ 
மிசை 
மீமிசைச்சொல் 
பொய்த்தல் 


உண்டி 
திட்டை 
மேல் 
உண்ணென்னேவல் ) 
ஒருபொருட்பன்மொழி 
பொய் 

( 4 ) 


மிச்சை 29 


மிடித்தல் 
அஞ்ஞானம் 


தரித்திரம் 
அறிவில்லாமை ( 2 ) 


மிதவை 45 


தெப்பம் 
சோறு 


பஃறி 
அடிசில் 


( 2 ) 


மீளி 261 


திண்ணியன் 
வலி 
மேன்மகன் 
பெருமை 


மிண்டன் 
வலிமை 
மேன்மையுள்ளோன் 
தகை 

( 4 ) 


மீன் 305 


சித்திரைநாள் 
வான்மீன் 
மயிலை 


நடுநாள் 
விண்மீன் 
மச்சம் ( மீன் ) 


( 
3 
) 


( 


சேலி 37 


உடும்பு 
தாழை 


முசலிகை 
கைதை 


0276 


சூடாமணி நிகண்டு - 


முந்தியவிராமன் 


பலபத்திரன் 
( பலதேவன் ) 
ஓணான் 


ஓந்தி 


( 4 ) 


முடங்கல் 45 


மடங்கல் 


கைதை 
மூங்கில் 
நோய் 
ஓலை 


மடங்குதல் 
தாழை 
வேய் 
பிணி 
பனையேடு 


( 5 ) 


முடலை 26 


திரட்சி 
உண்டை 


திரண்டவடிவு 
உருண்டை 


( 2 ) 


முடி 70 


கொண்டை 


மயிர்முடி 
சென்னி 
மகுடம் 


தலை 
கிரீடம் 


( 3 ) 


முண்டகம் 79 


தாழை 
கள் 
முளரி 
மத்தகம் 
( முள் 
முள்ளி 
முண்மூலம் 


கேதகை 
சுறா 
தாமரை 
நெற்றி 
கண்டகம் 
நீர்முள்ளி ) 
முள்ளுடைமூலம் ( 5 ) 


முதலை 121 


செங்கிடை 
( கரா 
இடங்கர் 
முருந்து 


ஆண்முதலை ) 
கிஞ்சுமாரம் ( முதலை ) 
மயிலிறகின் முதல் 
( இறகினடிக்குருத்து ) 

( 3 ) 


முத்தம் 117 


பிரியம் 
ஓட்டம் 
மருதநிலம் 
முத்து 


பிரிதி 
உதடு 
மருதப்பூமி 
தரளம் 


( 4 ) 


முரசு 194 


உத்திரட்டாதி 
பறை 


அறிவநாள் 
வாச்சியப்பொது ( 2 ) 


277 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


முரண் 195 


வலி 


சத்துவம் 
விரோதம் 


பகை 


( 2 ) 


முரம்பு 185 


மேடு 
பாறை 


திட்டை 
பதுக்கை 


( 2 ) 


முருகு 175 


கள் 
இளமை 
நாற்றம் 
முருகவேள் 
விழா 
வனப்பு 


அரிட்டம் 
இளை 
வாசனை 
முருகன் 
திருவிழா 
அழகு 


( 6 ) 


முருந்து 202 


மயிலிறகின்குருத்து 


மயிலின்தோகை 
முதன்முள் 
தவளம் 


வெண்மை 


( 2 ) 


முல்லை 222 


மல்லிகை 
வென்றி 
முல்லைநிலம் 
கற்பு 


மாலதி 
வெற்றி 
புறம்பணை 
மகளிர்கற்பு 


( 
4 
) 


முளரி 258 


விறகு 
தீ 
முண்டகம் 
சிறுமை 
( நுண்மை 
காடு 


காட்டம் 
நெருப்பு 
தாமரை 
நுண்மை 
நுணுக்கம் ) 
வனம் 


( 5 ) 


முளை 292 


வேய் 
அங்குரம் 
பிள்ளை 


மூங்கில் 
கால் 
குழவி ( மகன் ) 


( 3 ) 


முறம் 255 


சுறுகு 
விசாகம் 


முற்றில் 
விசாகநாள் 


( 2 ) 


முறுவல் 63 


நகைத்தல் 
பல் 


சிரித்தல் 
எயிறு 


( 2 ) 


முறை 278 


கோசம் 
ஊழ் 


புத்தகம் 
பழமை 


0278 


சூடாமணி நிகண்டு 


( 3 ) 


முற்றல் 289 


முறைமை 
காழ்க்கோடல் 
மூப்பு 
முடிவு 
வளைத்தல் 


மரபு 
வயிரங்கொள்ளல் 
முதுமை 
முற்றாதல் 
குனித்தல் 


( 4 ) 


முனி 304 


யானைக்கன்று 
முனிவன் 
வில் 
அகத்தி 


போதகம் 
தவத்தோன் 
தனுசு 
கரீரம் 


( 4 ) 


முனை 292 


பகை 


நுனி 
வெறுப்பு 


விரோதம் 
நுளை 
விருப்பமின்மை ( 3 ) 


முன்னம் 296 


சீக்கிரி 
எண்ணம் 


சீகிரிமரம் 
கருத்து 


( 2 ) 


முன்னல் 296 


நினைவு 
நெஞ்சு 


நினைத்தல் 
மனது 


( 2 ) 


மூசல் 26 


மொய்த்திடல் 
சாவு ( சா ) 


மொய்த்தல் 
சாதல் 


( 2 ) 


மூதிரை 122 


ஆதிரை 
மூக்கணானாள் 


திருவாதிரைநாள் 
சிவனாள் 


( 2 ) 


மூரல் 185 


நகை 
பல் 
சோறு 


நகைப்பு 
எயிறு 
அன்னம் 


( 3 ) 


மூரி 173 


ஏறு 


எருமை 
ஆற்றல் 
முறை 
பீடு 
நெரிவு 


எருது 
மயிடம் 
வலிமை 
பழமை 
பெருமை 
நெரிதல் 


( 6 ) 


வேர் 


சிவை 


மூலம் 207 


முதல் 


ஆதி 


279 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


ஏது 
கிழங்கு 


காரணம் 
கந்தம் 
மூலநட்சத்திரம் 


ஓர்நாள் 


( 
5 
) 


மூழி 255 


( அகப்பை 
மத்து 
துடுப்பு 
வாவி 
சோறு 
அகப்பை 


கோரிகை 
மத்தம் 
மூழை ) 
குளம் 
அன்னம் 
துடுப்பு 


( 
3 
) 


மூழை 255 


( துடப்பு 
மத்து 
அகப்பை 
சோறு 


மூழை 
கவம் ) 
துடுப்பு 
அன்னம் 


( 2 ) 


மெத்தை 211 


( மெத்தெனல் 
அணை 


மென்மை ) 
அமளி 
சட்டை 


( 2 ) 


மெய் 9 


உண்மை 
உடல் 


நிஜம் 
சரீரம் 


( 2 ) 


மேக்கு 9 


மேற்றிசை 
மேல் 


குடக்கு 
உபரி 


( 2 ) 


மேதை 103 


தோல் 


புதன் 


இறைச்சி 
பேரறிவு 
கள் 


கிருத்திமம் 
சாமன் 
துன்னு 
பிரமஞானம் 
சுரை 


( 5 ) 


மேல் 113 


தானம் 


இடம் 
விண் 
மேற்கு 


ஆகாயம் 
பச்சிமதிசை 


( 
3 
) 


மேழகம் 253 


கவசம் 
ஆடு 


மெய்யுறை 
செம்மறிக்கடா 


( 2 ) 


மேனி 306 


வடிவம் 
நிறம் 


உருவம் 
காந்தி 


( 2 ) 


0 280 


சூடாமணி நிகண்டு , 


மை 161 


அஞ்சனம் 
கார் 
மலடு 
இருள் 
ஆடு 


கறுப்பு 
மேகம் 
வந்தி 
இருட்டு 
மேழகம் 
குற்றம் 


மாசு 


( 6 ) 


மைந்தன் 130 


திறலோன் 
சேய் 


திண்ணியன் 
மகன் 


( 2 ) 


மொக்குள் 19 


குமிழி 
பூவின்முகிள் 


நீர்க்குமிழி 
பூவரும்பு 


( 2 ) 


மொய் 155 


செருக்களம் 
போர் 
யானை 
மூசல் 
வண்டு 
திரள் 


போர்க்களம் 
யுத்தம் 
கரி 
மொய்த்தல் 
கிடம் 
கட்டம் 


( 6 ) 


மொய்ம்பு 195 


தோள் 
வலி 


புயம் 
வலிமை 


( 2 ) 


மோடு 63 


மேடு 
உதரம் 


திட்டை 
வயிறு 


( 2 ) 


யவம் 244 


ஒருதானியம் 
நெல் 


ஓர்வகைக்கோதுமை 
சாலி 

( 2 ) 


யவனர் 244 


சோனகர் 
கண்ணாளர் 
சித்திரக்காரர் 


உவச்சர் 
கம்மாளர் 
ஓவியர் 


( 3 ) 


யாணர் 78 


புதுமை 
தச்சர் 
வனப்பு 
நன்மை 


நூதனம் 
தபதியர் 
அழகு 
நலம் 


( 
4 
) 


யாப்பு 134 


கவிதை 
கட்டு 


பாட்டு 
கட்டுதல் 


( 2 ) 


281 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


யாமம் 263 


தெற்கு 
இரவு 
சாமம் 


அவாசி 
இராத்திரி 
யாமம் 


( 3 ) 


யாழ் 254 


மிதுனம் 
வீணை 
இரலை நாள் 
ஆதிரை 


மூன்றாமிராசி 
வீணை 
அச்சுவினிநாள் 
திருவாதிரைநாள் ( 4 ) 


யானம் 366 


மரக்கலம் 
ஊர்தி விகற்பு 


நாவாய் 
வாகனவிகற்பம் ( 2 ) 


யூகம் 4 


கருங்குரங்கு 
உட்பொருணர்தல் 


காருகம் 
அகப்பொருளறிதல் 
( உட்பொருளறிதல் ) 
தருக்கம் 

( 3 ) 


தர்க்கம் 


யூபம் 133 


கவந்தம் 
வேள்விக்குறு 
தம்பம் 
படைவகுப்பு 


உடற்குறை 
யாகப்பசு வைக்கப் 
படுந்தறி 

( 3 ) 


யோகம் 6 


தியானம் 
கூட்டம் 
உபாயம் 
உயர்ச்சி 


அட்டயோகத்திலொன்று 
சங்கம் 
தந்திரம் 
உன்னதல் 

( 4 ) 


வக்கிரம் 8 


கொடுமை 

குரூரம் 
மீளமடக்குதல் வக்கிரித்தல் 
வட்டம் 

மண்டலம் 
( மீளல் மடங்குதல் என நான்கு பொருள் 
கொள்ளுதலும் உண்டு ) 


( 3 ) 


வங்கம் 21 


வெள்ளி 
நாவாய் 
வழுதுணை 
( வழுதல் ) 
ஈயம் 


இரசிதம் 
மரக்கலம் 
கத்திரிச்செடி 


சீருள் 


( 4 ) 


வசதி 37 


நல்லிடம் 
ஊர் 
வீடு 


நற்றலம் 
மருதநிலத்தூர் 
அகம் 


( 3 ) 


0 282 


சூடாமணி நிகண்டு 


வசந்தம் 130 


வேனில் 
வாசம் 


வசந்தகாலம் 


வாசனை 


( 2 ) 


வசந்தன் 216 


தென்றல் 
காமம் 


தென்காற்று 
மன்மதன் 


( 2 ) 


வசி 1 


கூர்மை 
வசியம் 
வாள் 


நுனி 
கைவசம் 
கட்கம் 


( 
3 
) 


வசு 33 


ஆன்கன்று 
பொன் 
வசுக்கள் 
தீ 


பசுவின்கன்று 
சொர்னம் 
அஷ்டவசுக்கள் 
நெருப்பு 


( 


( 4 ) 


வச்சிரம் 35 


சதுரக்கள்ளி 
வயிரம் 


கண்டீரவம் 
வயிரமணி 
( வைரரத்தினம் ) 
வச்சிராயுதம் 


குலிசம் 


( 3 ) 


வஞ்சம் 42 


கபடம் 
வாள் 


பொய் 
வாளாயுதம் 


( 2 ) 


வஞ்சனை 41 


மாயை 


மாயம் 
அவத்தம் 


பொய் 


( 2 ) 


வஞ்சி 39 


மேற்செலவு 


ஓரூர் 


பா 
வல்லி 


பகைவர்மேற் 
செல்லுதல் 
வஞ்சியென்னுமூர் 
வஞ்சிப்பா 
ஓர்கொடி 
( வஞ்சிக்கொடி ) 
மாது 

( 5 ) 


பெண் 


வடகம் 59 


தோல் 
அத்தவாளம் 


சருமம் 
உல்லாசம் 


( 2 ) 


வடம் 222 


மணிவடம் 
ஆல் 
தாம்பு 


இரத்தினமாலை 
ஆலமரம் 
கயிறு 


( 3 ) 


283 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வடவை 62 


குதிரைப்பெட்டை பெண்குதிரை 
உவாப்பிடி 

பெண்யானை 
வடவைத்தீ ஊழித்தீ 


( 3 ) 


வடு 54 


செம்பு 


தழும்பு 
வண்டு 


தாமிரம் 
ஆழ்ந்த புண்தழும்பு 
அறுபதம் ( 3 ) 


வடுகு 62 


இந்தளராகம் 
மருதயாழ்த்திறல் 


இந்தளமென்னும்பண் 
மருதநிலத்து 
வீணையின்திறம் ( 2 ) 


வட்கல் 233 


நான் 


நானம் 


கேடு 


கெடுதல் 


( 2 ) 


வட்டம் 


பரிசை 
நீர்ச்சால் 
வலயம் 
கைம்மணி 
தூசு 
ஊர்போள் 


கேடகம் 
தண்ணீர்ப்பானை 
வட்டவடிவு 
பரந்தவட்டம் 
சீலை 
பரிவேடம் 


( 6 ) 


வண்டு 81 


பனிலம் 
ஏதம் 


சங்கு 
குற்றம் 
வளை 
அளி 
வாளி 


கைவளை 


சுரும்பு 
அம்பு 


( 5 ) 


வண்ணம் 83 


ஏர் 
சந்தம் 
பண்பு 


அழகு 
நிறம் 
குணம் 


( 3 ) 


வண்மை 89 


வழங்கல் 
வாய்மை 
வளம் 
புகழ் 
வலி 


ஈகை ( கொடை ) 
உண்மை 
வளமை 
கீர்த்தி 
பலம் ( வலிமை ) ( 5 ) 


வதுவை 308 


மணம் 
கல்யாணம் 


வாசனை 
விவாகம் 


( 2 ) 


0 284 - 


சூடாமணி நிகண்டு - 


வந்தியர் 130 


புகழவோர் 
மலடிகள் 


மாகதர் 
வந்திகள் 


( 2 ) 


வம்பு 137 


நலம் 
முலைக்கச்சு 


புதுமை 
கச்சு 
மணம் 
நிலையின்மை 


வாசனை 


நிலையில்லாமை ( 4 ) 


வயமா 157 


குதிரை 
சிங்கம் 
மதகரி 
புலி 


சீயம் 
மதயானை 
குயவரி 


( 4 ) 


வயம் 152 


ஜலம் 


நீர் 
புட்பொது 
வலி 


பறவைப்பொது 
வலிமை 


( 3 ) 


வயல் 152 


வெளி 
பழனம் 


மன்றம் 
கழனி 


( 
2 


( 2 ) 


வயவன் 156 


வீரன் 
வலியான் 
காதலன் 


சூரன் 
வலியன் 
தலைவன் 


( 3 ) 


வயா 1.56 


கரு 
வருத்தம் 
காதல் 


கருப்பம் 
துன்பம் 
ஆசை 


( 3 ) 


வயிரம் 154 


செற்றம் 
கூர்மை 
வச்சிரம் 
ஓர்மணி 
சேகு 


சினம் 
நுண்மை 
வச்சிராயுதம் 
வச்சிரமணி 
மரவயிரம் 


( 5 ) 


வயின் 156 


இடம் 
உதரம் 


தலம் 
வயிறு 
இல் 


வீடு 


( 3 ) 


வரன் 37 


அயன் 
பரமன் 
காந்தன் 


பிரமன் 
சிவன் 
கணவன் 


( 3 ) 


285 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வரி 171 


சுணங்கு 
எழுத்து 
பாட்டு 
வாரிதி 
இறை 
நெல் 


தேமல் 
அக்கரம் 
இசைப்பாட்டு 
கடல் 
குடியிறை 
சாலி 


( 6 ) 


வருடம் 293 


மழை 
ஆண்டு 


மாரி 
வச்சரம் 


( 2 ) 


வருடை 218 


சிம்புள் 
ஆடு 


எண்காற்புள் 
அயம் 


( 2 ) 


வருணம் 173 


குலம் 
நீர் 


சாதி 
ஜலம் 


( 2 ) 


வரை 292 


மலை 


இறை 
வேய் 
மட்டு 


பருப்பதம் 
கையிறை 
மூங்கில் 
அளவு 


( 
4 
) 


வரைதல் 17 


கொள்ளல் 
நீக்கல் 


கொள்ளுதல் 
தள்ளுதல் 


( 2 ) 


வலம் 59 


இடம் 
வெற்றி 


தலம் 
ஐயம் 


( 2 ) 


வலம்புரி 217 


சங்கு 


வலம்புரிச்சங்கு 
நந்தியாவட்டம் 


நந்தியாவர்த்தம் 
ஒருமரம் 


( 3 ) 


வலவன் 206 


வெற்றியாளன் 
தேர்ப்பாகன் 
மாயோன் 


ஜயம் பெற்றவன் 
இரதசாரதி 
திருமால் 


( 3 ) 


வலவை 218 


வஞ்சப்பெண் 
( வஞ்சனி ) 
வல்லோன் 


காளியேவவற்பெண் 
வல்லவன் ( 2 ) 


வலித்தல் 98 


வளைத்தல் 
பேசல் 


குனித்தல் 
சொல்லல் 


( 2 ) 


O 286 


சூடாமணி நிகண்டு - 


வல் 215 


வலி 


விரைவு 
சூது 


வலிமை 
சீக்கிரம் 
சூதாடு கருவி 


( 3 ) 


வல்லரி 270 


தளிர் 
( பூங்கொத்து 
பைங்காய் 


பல்லளம் 
பூந்துணர் ) 
பசுங்காய் 


( 2 ) 


வல்லி 213 


ஆய்ப்பாடி 
வள்ளி 
வரை 
நிகளம் 


இடைச்சேரி 
படர்கொடி 
அளவு 
கால்விலங்கு 


( 4 ) 


வல்லை 222 


கான் 
விரைவு 
( ஓர்நோய் 


காடு 
காலவிரைவு 
வல்லையென்னும் 
நோய் ) 
வலிமை 

( 3 ) 


மைந்து 


வழங்கல் 252 


கொடை 


கொடுத்தல் 
திரிதல் 


உலாவல் 


( 2 ) 


வழி 252 


மரபு 


இடம் 


பாரம்பரியம் 
தலம் 
பின்பு 
நெறி 


பின் 
மார்க்கம் 


( 4 ) 


வளமை 257 


மாட்சிமை 
கொழுப்பு 


செழுமை 
கொழுமை 


( 2 ) 


வளம் 271 


பதவி 
( மாண்பு 
பல்பண்டம் 
வனப்பு 


உயர்நிலை 
மாட்சிமை ) 
பண்ணிகாரம் 
அழகு 


( 3 ) 


வள் 264 


காது 
கூர்மை 
வலி 
வளம் 
வாள் 
வார் 


செவி 
நுனி 
வலிமை 
வளமை 
வாளாயுதம் 
கச்சம் 


( 6 ) 


287 0 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வள்ளம் 272 


மரக்கால் 
வட்டில் 
கடிகைவட்டில் 


தூம்பு 
கிண்ணம் 
நாழிகைவட்டில் 


( 3 ) 


வள்ளி 266 


வல்லி 


படர் கொடி 
தொடி 


கைவளை 


இழை 


ஆபரணம் 


( 3 ) 


வள்ளுரம் 272 


பசுவிறைச்சி 
ஊன்பொது 


கோமாமிசம் 
தசைப்பொது 


( 2 ) 


வறிது 290 


அருகல் 
சாறு 
அறியாமை 
( குன்னம் 
பயனில்வார்த்தை 


குறைதல் 
அற்பம் 
தெரியாமை 
சிறுமை ) 
பயனிலாமொழி 


( 4 ) 


வனம் 308 


நீர் 
மிகுதி 
( வனப்பு 
காடு 
சோலை 
துளசி 
ஈமம் 


ஜலம் 
அளவின்மை 
அழகு ) 
கான் 


கா 


துளவம் 
சுடுகாடு 


( 6 ) 


வன்னி 298 


பிரமசாரி 
கிளி 
சமி 
தீ 


பிரமசாரியன் 
தத்தை 
வன்னிமரம் 
நெருப்பு 


( 
4 
) 


வாகு 13 


அழகு 
தோள் 


ஏர் 
புயம் 


( 2 ) 


வாகை 13 


பண்பு 
ஒழுக்கம் 
வெற்றி 
தவம் 
தொழில் 
வழங்கல் 
மிக்கு 


குணம் 
ஆசாரம் 
விஜயம் 
நோன்பு 
வேலை 
கொடுத்தல் 
மிகுதி 


( 7 ) 


0288 


சூடாமணி நிகண்டு . 


வாங்கல் 22 


வளைத்தல் 
கொள்ளல் 


குனித்தல் 
கொள்ளுதல் 


( 2 ) 


வாசம் 25 


இருப்பிடம் 
பூமணம் 
புள்ளின் இறகு 
தூசு 


வசிக்குமிடம் 
பூவின்வாசனை 
பறவையின் சிறகு 
ஆடை ( வஸ்திரம் ) 

( 4 ) 


வாசி 36 


குழல் 
( குதிரை 
முன்னாள் 


இசைக்குழல் 
பரி ) 
அச்சுவினிநாள் 
குதிரை 
படியென்னேவல் ( 3 ) 


மா 


வாசியென்னேவல் 


வாடை 53 


தெரு 


வீதி 
வடகாற்று 


வடந்தை 


( 2 ) 


வாணி 76 


ஓர்நடனம் 


ஓர்கூத்து 
வாக்கு 
நாமகள் 


சொல் 
சரஸ்வதி 


( 3 ) 


வாதம் 97 


தருக்கம் 
காற்று 


தருக்கம் 
வளி 


( 2 ) 


வாதுவர் 122 


யானைப்பாகர் 
பரிமாவடிப்போர் 


யானைமேய்ப்போர் 
குதிரைப்பாகர் ( 2 ) 


வாமம் 136 


குறள் 
இடப்பால் 


குள்ளம் 
இடது பக்கம் 
அழகு 
தெரியல் 


வனப்பு 
தொடை 


( 4 ) 


வாமனம் 141 


குறள் 
புராணம் 
மாதிரக்களி 


வாமம் 
வாமனபுராணம் 
தென்றிசையானை 

( 3 ) 


றிலொன்று 


289 O 


ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வாயில் 222 


ஐம்புலன் 
( கபாடம் ) 


ஐம்பொறி 
கதவு 


கடை 


( 2 ) 


வாய் 162 


குழல் 
இடம் 
வாய்மை 


ஊதுகுழல் 
தானம் 
உண்மை 


( 3 ) 


வாரணம் 186 


கவசம் 
கோழி 
தடை 


மெய்யுறை 
குருகு 
தடுத்தல் 
பனிலம் 
கடல் 


சங்கு 


வாரி 
கைம்மா 


யானை 


( 
6 
) 


வாரம் 169 


நீர்க்கரை 
அன்பு 
மலைச்சாரல் 
கிழமை 
பங்கு 


புனற்கரை 
ஆசை 
மலைப்பக்கம் 
வாரம் 
பாகம் 


( 5 ) 


வாரி 173 


நீர் 
கதவு 
வெள்ளம் 
மதில் 
கடல் 
வருவாய் 
வட்டை 


புனல் 
கவாடம் 
நீத்தம் 
அரண் 
சமுத்திரம் 
பொருள்வரும் வழி 
வழி 


( 7 ) 


வாருணம் 257 


கடல் 


மேற்கு 


வாரிதி 
மேற்றிசை 


( 2 ) 


வார் 178 


நெடுமை 
கச்சு 
நீர் 
நேர்மை 


நீளம் 
முலைக்கச்சு 
புனல் 
உண்மை 


( 4 ) 


வாலி 228 


அலாயுதன் 
கிட்கிந்தையின் 
மன்னன் 


பலதேவன் 
சுக்கிரீவனுக்கு 
முன்னோன் 


( 2 ) 


0 290 


சூடாமணி நிகண்டு - 


வால் 216 


வெண்மை 
மிகுதி 
தூய்து 
அஞ்சலிகை 
தாவல் 


சுவேதம் 
அதிகம் 
சுத்தம் 
வௌவால் 
தாவுதல் 
( கடத்தல் ) 


( 3 ) 


வாவல் 237 


( 2 ) 


வாழி 297 


வாழ்கெனல் 
இடைச்சொல் 


வாழ்கவெனல் 
வாழியென்னுமோர் 
இடைச்சொல் 

( 2 ) 


வாள் 270 


ஒளி 


பிரகாசம் 
வாளாயுதம் 


கட்கம் 


( 2 ) 


வானம் 294 


ஆகாயம் 
மழை 
உலர்மரம் 


விண் 
மாரி 
உலர்ந்த மரம் 


( 3 ) 


வானி 295 


படங்கு 


மேற்கட்டி 
சேனை 
துகிற்கொடி 


படை 


விருதுக்கொடி 


( 3 ) 


வான் 303 


விசும்பு 
மேகம் 
மழை 
பெருமை 


ஆகாயம் 
முகில் 
வானம் 
அண்ணல் 


( 4 ) 


விசயம் 37 


வென்றி 

வெற்றி 
வெல்லம் 

அக்காரம் 
வெங்கதிர்மண்டலம் சூரியமண்டலம் 


( 3 ) 


விசும்பு 34 


பொன்னுலகு 
மேகம் 
விண் 
திசை 


தேவலோகம் 
கார் 
ஆகாயம் 
திக்கு 


( 4 ) 


விடங்கம் 45 


ஏர் 
கொடி 


அழகு 
துகிற்கொடி 
( வீதியிற்கட்டிய கொடி ) 
மதலை 

( 3 ) 


கொடுங்கை 


291 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


விடபம் 50 


இடபராசி 
விடை 
மரக்கொம்பு 
நஞ்சு 
தேள் 


இரண்டாமிராசி 
இடபம் 
மரக்கோடு 
ஆலகாலம் 
விருச்சிகம் 


( 
3 
) 


( 3 ) 


விடம் 219 


( 2 ) 


விடர் 72 


முனியிருப்பு 
தூர்த்தர் 
கமர் 
வெற்பின்பிளவு 
காடு 


முனிவரிருப்பிடம் 
பல்லவர் 
வெடிப்பு 
மலைப்பிளவு 
வனம் 


( 5 ) 


விடலை 72 


தலைவன் 
விறலோன் 


பாலைநிலத்தலைவன் 
வெற்றியாளன் ( 2 ) 


விடை 66 


எதிர்மொழி 
ஏறு 
விடுத்தல் 


மறுமொழி 
இடபம் 
அனுப்பல் 


( 3 ) 


விண் 90 


முகில் 
சுவர்க்கம் 
வான் 


மேகம் 
தேவலோகம் 
ஆகாயம் 


( 3 ) 


விண்டு 81 


திருமால் 


மலை 


மாயோன் 
வெற்பு 
மேகம் 
மூங்கில் 
காற்று 


முகில் 
வேய் 
வளி 


( 5 ) 


விதப்பு 115 


விரைவு 
மிக்கு 


சீக்கிரம் 
மிகுதி 


( 2 ) 


விதி 99 


வினை 
அயன் 


செய்தொழில் 
பிரமன் 


( 2 ) 


வித்தம் 115 


பொன் 
பழிப்பு 
ஞானம் 


கநகம் 
பழி 
அறிவு 


( 3 ) 


0 292 


சூடாமணி நிகண்டு 


விநாயகன் 162 


அருகன் 
முன்னோன் 


கமலவூர்தி 
கணபதி 


( 2 ) 


விந்தம் 131 


மலை 


விபுலம் 90 


ஓரெண் 
வெற்பு 
பார் 
விரவு 
பீடு 


விந்தமென்னுமெண் 

( 2 ) 
பூமி 
அகலம் 
பெருமை ( 3 ) 


விபூதி 267 


ஊன் 
கொடுமை 
செல்வம் 


தசை 
பொல்லாங்கு 
ஐச்சுவரியம் 


( 3 ) 


விம்மல் 257 


ஏங்குதல் 
ஒலித்தல் 


அழுதல் 
ஆர்த்தல் 


( 2 ) 


வியல் 157 


விசாலம் 
பீடு 


விரிவு 
பெருமை 


( 2 ) 


வியானம் 86 


புலி 
பாம்பு 


குயவரி 
அரவம் 


( 2 ) 


விருத்தம் 131 


வட்டம் 
மூப்பு 


வட்டவடிவு 
வார்த்திபம் 


( 2 ) 


விருத்தி 176 


தொழிலிலாபம் 


தொழிலால் கிடைக்கு 

மூதியம் 
விருத்தியுரை 
வளர்தல் 

( 3 ) 


விரிபொருள் 
வளர்ச்சி 


விருந்தம் 202 


கிளையின் 

கூட்டம் இனத்தின் கூட்டம் 
விலங்கின்கூட்டம் மிருகத்தின் 
கூட்டம் 

( 2 ) 


வாசனை 


விரை 190 


மணம் 
சாந்து 


சந்தனம் 
( கலவைச்சாந்து ) 
நறும்புகை ( 3 ) 


தூபம் 


293 0 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


விலங்கு 217 


காற்றளை 

கால்விலங்கு 
குறுக்கு 

குறுக்கு 
மிருகத்தின்பொது விலங்கின்பொது ( 3 ) 


விலோதம் 219 


பெண்மயிர் 
( குந்தளம் ) 
( கூந்தல் ) 
பதாகை 


மயிர்க்குழற்சி 
பெண்மயிர் 
பெருங்கொடி 


( 2 ) 


வில் 215 


மூலநாள் 
சிலை 


மூலநட்சத்திரம் 
வில் 
பிரகாசம் 


ஒளி 


( 3 ) 


விழவு 247 


மிதுனராசி 
உற்சவம் 


மூன்றாமிராசி 
திருவிழா 


( 2 ) 


விழுமம் 249 


சிறப்பு 
சீர்மை 
இடும்பை 


விசேடம் 
சீர் 
துன்பம் 


( 3 ) 


விழைச்சு 204 


இளமை 
போகம் 


மழவு 
புணர்ச்சி 


( 


( 2 ) 


விழைந்தோன் 291 


நண்பன் 
வேட்டோன் 


சிநேகன் 
கணவன் 


( 2 ) 


விழைவு 252 


புணர்ச்சி 
காதல் 


கலத்தல் 
ஆசைப்பெருக்கம் 
( ஆசை ) ( 2 ) 


விளக்கு 265 


ஒளி 
சோதிநாள் 


தீபம் 
அனிலநாள் 
( சோதி 
நட்சத்திரம் ) 


( 2 ) 


விளரி 271 


இளமை 
யாழிலோர் நரம்பு 
யாழ் 


மழவு 
வீணையினோர் நரம்பு 
வீணை 
( நெய்தனிலத்துயாழ் ) 
விருப்பம் 

( 4 ) 


வேட்கை 


0 294 


சூடாமணி நிகண்டு 


விளர் 258 


இளமை 
வெளுப்பு 
கொழுப்பு 


நாகு 
வெண்மை 
நிணம் 


( 3 ) 


விளவு 257 


கமர் 


விறப்பு 282 


விளா 
செறிவு 
வெற்றி 
வெருவுதல் 
பொருதல் 


வெடிப்பு 
( நிலப்பிளப்பு ) 
விளாமரம் ( 2 ) 
நெருக்கம் 
விஜயம் 
அஞ்சுதல் ( அச்சம் ) 
போர்செய்தல் ( 4 ) 


விறல் 291 


வலி 
வென்றி 


பலம் ( வலிமை ) 
வெற்றி 


( 2 ) 


வீ 22 


நீக்கம் 
பூ 
புள் 


நீங்கல் 
மலர் 
பறவை 
மரணம் 


சாவு 


( 4 ) 


வீசல் 26 


எறிதல் 
ஈவு 


வீசுதல் 
கொடுத்தல் 


( 2 ) 


வீதல் 123 


கெடுதல் 
சாவு 
இலம்பாடு 


அழிதல் 
சாதல் 
வறுமை 


( 3 ) 


வீதி 113 


தெரு 


மறுகு 
நேராயோடல் 


நேரோடல் 


( 2 ) 


வீரை 190 


துயரம் 
வாரி 


துன்பம் 
கடல் 


( 2 ) 


வெடி 47 


அச்சம் 


பயம் 
நறும்புகை 
வெள்ளிடை 


புகை 
வெளி 


( 3 ) 


வெட்சி 68 


செச்சை 
நிரைகவர்தல் 


வெட்சிச்செடி 
பகைவர்பசுக் 


295 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


கூட்டத்தைக் 
கவர்தல் 


( 2 ) 


வெதிர் 114 


செவிடு 
வேணு 


காதுகேளாமை 
மூங்கில் ( 2 ) 


வெம்மை 26 


வெப்பம் 


( 2 ) 


வெய்யோன் 160 


உட்டணம் 
விருப்பம் 
ஆதவன் 
தீயோன் 
விருப்பினன் 


ஆசை 
சூரியன் 
கொடியோன் 
விருப்புற்றோன் 


( 3 ) 


வேனில் 260 


அணில் 
வேழத்தம்பம் 
தயிர்கடைதறி 


இலுதை 
யானைத்தூண் 
நிலைமத்து 


( 3 ) 


வெள்ளம் 269 


எண் 
மிகுதி 
முந்நீர் 


வெள்ளமென்னுமெண் 
அதிகம் 
கடல் 

( 3 ) 


வெள்ளில் 272 


விளா 


விளாமரம் 
ஆசந்தி 


பாடை 


( 
2 
) 


( 


வெள்ளை 264 


முசலி 
சங்கு 
வெளிறு 
வெள்ளாடு 
வெண்பா 


பலபத்திரன் 
பனிலம் 
வெண்மை 
கொச்சை 
முதற்பா 


( 
5 
) 


வெறி 283 


அஞ்சுதல் 
கதனம் 
வேலனாடல் 


வெருவுதல் 
கலக்கம் 
வெறியாட்டு 
வட்டம் 
( வெறி 
நாற்றம் 
பேய் 
துருவை 
கள் 


வெறிகொள்ளுதல் ) 


வாசனை 


பிசாசம் 
ஆடு 
சுறா 


O 296 


சூடாமணி நிகண்டு 


( வல் 
நோய் 


சீக்கிரம் 
வியாதி 


( 9 ) 


வெறுக்கை 252 


பொன் 
செல்வம் 


காஞ்சனம் 
பெருக்கம் 


( 2 ) 


வேங்கை 22 


பொன் 
புலி 
மரம் 
கழுதை 
கோவேறுவேசரி 


பீதகம் 
வியாக்கிரமம் 
வேங்கைமரம் ( 3 ) 
கர்த்தபம் 
கோவேறுகழுதை ( 2 ) 


வேசரி 32 


வேண்டுவன் 99 


மகநாள் 
வேடன் 


மகநட்சத்திரம் 
இராதன் 


( 2 ) 


வேனி 86 


சடை 


மயிர்ச்சடை 
ஆகாயம் 


விசும்பு 


( 2 ) 


வேணு 269 


வேய் 


மூங்கில் 
வில் 
வாள் 


தனுசு 
வாளாயுதம் 


( 3 ) 


வேதண்டம் 225 


கைலை 


வெள்ளிமலை 


வெற்பு 


மலை 


( 2 ) 


வேதிகை 114 


பலகை 
திண்ணை 


கேடகம் 
மண்ணடு 


( 2 ) 


வேந்தன் 127 


அரசன் 
திங்கள் 
வியாழன் 
இந்திரன் 
ஆதித்தன் 


இராசன் 
சந்திரன் 
சுரர்குரு 
தேவேந்திரன் 
சூரியன் 


( 5 ) 


வேண் 157 


துளை 
ஒற்று 
மூங்கில் 


உட்டுளை 
வேவு 
வெதிர் 


( 3 ) 


வேண்தல் 162 


சூடுதல் 
மூடல் 


தரித்தல் 
மூடுதல் 


( 2 ) 


297 O 


. ஒரு சொற் பலபொருள் விளக்கம் அகராதி 


வேர் 204 


மரவேர் 
வேர்வு 


மூலம் 
வியர்வு 


( 2 ) 


வேலன் 272 


வேள் 
வெறியாட்டாளன் 


முருகக்கடவுள் 
வெறியாட்டு 
செய்விப்போன் 


( 2 ) 


வேலாவயம் 227 


பூமி 
கடல் 


( 2 ) 


வேலி 211 


ஊர் 
மதில் 
காவல் 


வையம் 
சமுத்திரம் 
கிராமம் 
எயில் 
காப்பு 


( 3 ) 


வேலை 212 


கடல் 


கரை 
ஓர்காலம் 


ஆழி 
கடற்கரை 
நிகழ்காலம் 


( 
3 
) 


வேல் 225 


ஆயில் 
படைக்கலம் 


வேலாயுதம் 
ஆயுதப்பொது 


( 2 ) 


வேழம் 253 


கரும்பு 
யானை 
கொறுக்கச்சி 
வேணு 


கன்னல் 
அத்தி 
கொறுக்கை 
மூங்கில் 


( 4 ) 


வேளாண்மை 253 


ஈகை 


கொடை 
மெய்ம்மை 


உண்மை 


( 2 ) 


வேள் 267 


அறுமுகன் 


குமரன் 
( குமரக்கடவுள் ) 
மன்மதன் 


காமன் 


( 2 ) 


வேள்வி 265 


மகம் 
மகநாள் 
ஈதல் 


யாகம் 
மகம் ( மகநட்சத்திரம் ) 
கொடுத்தல் 
( கொடை ) 

( 3 ) 


வை 22 


கூர்மை 
வைக்கோல் 


வள் 
பலாலம் 


( 2 ) 


0 298 


சூடாமணி நிகண்டு 


வைகல் 51 


வைகறை 
நாள் 
தங்கல் 


விடியற்காலம் 
தினம் 
தங்குதல் 


( 3 ) 


வையம் 161 


தேர் 
ஏறு 
( ஊர்தி ) 
உரோணி 
வசுந்தரை 
சிவிகை 
( பாண்டில் 
ஊர்தி 


இரதம் 
எருது 
வாகனம் 
உரோணிகநாள் 
பூமி 
தண்டிகை 
பண்டி ) 
வாகனம் 


( 6 ) 


299 O 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை - 600 113 


அண்மை வெளியீடுகள் 


காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் - ஓர் ஆய்வு 

60.00 
திருக்குற்றாலநாத சுவாமி கோயில் வரலாறும் பண்பாடும் 60.00 
வெள்ளுடை வேந்தர் தியாகராயரின் வாழ்வும் பணியும் 

65.00 
தமிழ்நாட்டு வரலாற்றில் இலக்கிய ஆதாரங்கள் 

100.00 
இந்திய விடுதலைக்கு முந்தைய தமிழ் இதழ்கள் , தொகுதி - 1 100.00 
சங்க இலக்கியத்தில் கலையும் கலைக்கோட்பாடும் 

65.00 
கதிர்வேற்பிள்ளை - தமிழ்ச் சொல்லகராதி , மூன்று பாகங்கள் 600.00 
எண்பத்து மூன்றில் தமிழ் , பகுதி -3 

30.00 
சதாசிவப் பண்டாரத்தார் ஆய்வுக் கட்டுரைகள் 

40.00 
பம்மல் சம்பந்த முதலியாரின் உரைநடை நூல்கள் , தொகுதி -1 50.00 
பம்மல் சம்பந்த முதலியாரின் உரைநடை நூல்கள் , தொகுதி -2 40.00 
நாட்டிய நன்னூல் 

25..00 
கன்னடத்தில் காரைக்காலம்மையார் வரலாறு 

20.00 
கபிலர் 

70.00 
சங்கத் தமிழர் வாழ்வியல் 

75.00 
வேதகிரியார் சூடாமணி நிகண்டு 

65.00 
தமிழக மேடை நாடகப் பெண் கலைஞர்கள் - குறிப்பேடு 

25.00 
A Grammar of Contemporary Literary Tamil 

80.00 
Cilappatikaram ( மொ.நூ.ம.ப ) 

100.00 
காதம்பரி மூலமும் வசனமும் ( ம.ப ) 

125.00 
Tani pacura togai ( மொ.நூ.ம.ப ) 

30.00 
Dedication ( மொ.நூ.ம.ப ) 

25.00 
Temple chimes ( மொ.நூ.ம.ப ) 

20.00 
Nala venba ( மொ.நூ.ம.ப ) 

45.00 
Tamil Heroic Poems ( மொ.நூ.ம.ப ) 

40.00 
Six Long Poems From Sangam Tamil ( மொ.நூ.ம.ப ) 30.00 
Kurinci - p - pattu - Muttollayiram ( மொ.நூ.ம.ப ) 

40.00 
Kuruntokai ( மொ.நூ.ம.ப ) 

110.00 
Landscape And Poetry ( ம.ப ) 

50.00 
Tamil Culture and Civilization ( ம.ப ) 

60.00 
Tolkappiyam and Astadhyayi 

110.00 
தமிழக மகளிர் தொடக்க காலமுதல் ஆறாம் நூற்றாண்டு வரை 50.00 
தொல்காப்பியம் - பொருள் - செய்யுளியல் , பகுதி - 1 

50.00 
தடிவீரசுவாமிகதை வன்னியராயன்கதை ( சு.ப ) 

55 , 00 
சடத்தலம் ( சு.ப ) 

40.00 
காத்தவராய நாடகம் ( சு.ப ) 

30.00 


